அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்து இசைத்தமிழ்‌ வெளியீடு--4, 


முத்துத்தாண்டவர்‌ 
தமிழிசைப்‌ பாடல்கள்‌ 
அமன்றாம்‌ பதிப்பு 


NT - தி போம்புரம்‌ 
“வேய்ங்குழல்‌ நரம்‌? *கானகலா சிகாமணி ”? 
கீத கலாநிதி ” 


ஏ. .சாமிநாதபிள்ளை அவர்களால்‌ 
(சென்னை கருநாடக சங்கீத மத்தியக்‌ கல்லூரி 
இசைப்‌ பேராசிரியர்‌ ) 
இசை அமைக்கப்பெற்றது. 


பரிசோதித்து உதவியவர்கள்‌ 


T. N. சிவசுப்பிரமணியபிள்ளை அவர்கள்‌, 
இசைவிரிவுரையாளர்‌, &. 0. 


V. S. கோமதிசங்கர ஐயர்‌ அவர்கள்‌, 
வீணைவீரிவுரையாளர்‌, A. 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 
1966 


பொருளடக்கம்‌. 
கடவுள்‌ வாழ்த்தும்‌ பல்கலைக்‌ கழக வாழ்த்தும்‌ 
செட்டிநாட்டரசரின்‌ நிழற்படம்‌ 


செட்டிநாட்டரசரின்‌ வாழ்த்து ( மகாமகோபாத்தியாய 
பண்டிதமணி, திரு. மு. கதிரேசச்‌ செட்டியார்‌) 


ராசா சர்‌. முத்தையா செட்டியாரின்‌ - நிழற்படம்‌ 
இகைக்கல்லூரியின்‌ நிழற்படம்‌ 


பதிப்புரை (தமிழ்ப்பேராசிரியர்‌ கா. சுப்பிரமணிய பக்கம்‌ | 
பிள்ளை, .A., .1., அவர்கள்‌) க I 


முன்னுரை (இசையாசிரியர்‌ 1. N. சுவாமிநாத 
பிள்ளையவர்கள்‌) ௦ 111 


்‌ இரண்டாம்‌ பதிப்பின்‌ பதிப்புரை (இசையரசு - 


எம்‌. எம்‌. தண்டபாணிதேசிகரவர்கள்‌) ... IX 


முத்துத்தாண்டவர்‌ வரலாறு (தமிழாசிரியர்‌, 


மு. அருணாசலம்‌ பிள்ளையவர்கள்‌) ன்‌ Xl 
குறியீடுகளின்‌ விளக்கம்‌ = AVI-A 
பாடல்களின்‌ முதற்குறிப்பு அகராதி ட ANAL 
இராகங்களின்‌ பெயர்‌ விளக்க அட்டவணை... 2:00 
கீர்த்தனங்களும்‌, இராக தாள சுர 

அமைப்புக்களும்‌ 1-296 
மேளகர்த்தா சன்னியராக ஆரோகண 

அவரோகணம்‌ 2௨ 97923 


மதிப்புரைகள்‌ 


ந 
[| 
] 


6 6 மகாமகோபாத்தியாய பண்டி தமணி 
திரு. மு. கதிரேசச்‌ செட்டியாரவர்கள்‌ 
1 இயற்றியவை 


கடவுள்‌ வாழ்த்து 


ஆசிரிய விருத்தம்‌ 


பூவார்‌ மணம்போல்‌ உலகமெலாம்‌ 
பொருந்தி யியக்கும்‌ பெரும்பொருளே 
புனிதம்‌ நிறைந்த வுணர்வுடையோர்‌ 
புகழிற்‌ கிடக்கும்‌ புண்ணியனே 


நாவார்‌ கலைகள்‌ துணிபொருளா 
நவில்நா யகனே மெய்யுணர்வின்‌ 
நலமார்‌ வடிவே யகவிருளை 
நலிந்து விளங்கி நல்லன்பர்‌ 


தூவார்‌ உளத்திற்‌ சுடர்விளக்கே 
துகளற்‌ றொடுங்கித்‌ தமைமறந்து 
துய்ப்பார்க்‌ கினிய செழுந்தேனே 
தோன்றாத்‌ துணையே அறுவரெனும்‌ 


மேவார்‌ தமைச்செற்‌ றுளந்தெளிந்தோர்‌ 
வினைமா சறுக்கும்‌ மெய்ப்பொருளே 
விரும்பிப்‌ பணியும்‌ எம்மையருள்‌ 
வெள்ளத்‌ தியைத்துக்‌ காத்தருளே. 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழக வாழ்த்து 
கட்டளைக்‌ கலித்துறை. 


கண்ணார்‌ மணியிற்‌ புரப்போ ரெனும்பொருட்‌ கார்பொழிந்த. 
தண்ணார்‌ நிதிநீர்ச்‌ செழிப்பிற்‌ கலைப்பயிர்‌ தான்வளர்க்கும்‌ 
அண்ணா மலைப்பல்‌ கலைக்கழ கப்பே ரணிரிலையம்‌ 

விண்ணார்‌ புகதொடு நாணாஞு மோங்கி விளங்குகவே. 


அண்னா பல்கலைக்‌ கழகம்‌ நிலவிய ர்‌ 
செட்டிநாட்டரசர்‌ 
உயர்திரு. டாக்டர்‌ ராஜா சர்‌ அண்ணாமலைச்‌ செட்டியார்‌ 
J ° 


0. 


ஊக்கம்‌ உறுதி உணர்ச்சி யருஞ்செயளின்‌ 
ஆக்கம்‌ அறிற்புகழன்‌ பாண்மைமுதல்‌- நீக்கமறக்‌ 
காண்டற்‌ கமைந்த கவினுரு அண்ணாமலைமன்‌ 
ஆண்டகையின்‌ நல்லுருவ மாம்‌. 


மகாமகோபாத்தியாய-- பண்டிதமணி 
திரு. மு. கதிரேசச்‌ செட்டியார்‌ அவர்கள்‌ கூறிய 


வாழ்த்து. 


சீர்மலி கொடையால்‌ அறிவினால்‌ ஆற்றுஞ்‌ 
செயற்கருஞ்‌ செயலினால்‌ உலகிற்‌ 

பேர்மலி புகழாற்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
நிறுவிய பெருமையாற்‌ சிறந்தோன்‌ 

ஏர்மலி தருநல்‌ இசைத்தமிழ்‌ வளர்க்கும்‌ 
ஏந்தல்நம்‌ செட்டி நாட்‌ டரசாம்‌ 


நார்மலி யுளத்தண்‌ ணாமலை வள்ளல்‌ 
நலமுற நீடுவா ழியவே. 


கக அ பப்டதிம்‌ 
அண்ணாமலைப்‌ பல்‌; 


EL - = ஆ ன து அ பசி... 
டர்‌ ராஜா சர்‌. முத்தையா 6 ட்டியார்‌ அவர்கள்‌ 
ர்‌. 


A 


ண mT Ds 


இசைக்கல்லூரி 


பி ன்‌ ணட கண ௩௩ 


பதிப்புரை, 


ட. 


தமிழிசை இயக்கத்தின்‌ சார்பாக மாட்சிமை தங்கிய 
செட்டி நாட்டரசர்‌ பொருளுதவிகொண்டு அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகத்தின்‌ வாயிலாக, அதன்‌ ஸிண்டிகேட்டால்‌ நியமிக்கப்‌ 
பட்ட இயல்‌ இசைக்‌ கலைஞர்‌ கழகத்தார்‌ வெளியிடக்கருதும்‌ 
புத்தகங்கள்‌ பலவற்றுள்‌ முதற்புத்தகம்‌ ஐவர்‌ பரிசுப்பாடல்கள்‌ 
அடங்கியுள்ளது. இரண்டாவது புத்தகம்‌ இசைடயிற்று 
வதற்குப்‌ பெரிதும்‌ பயன்படும்‌ சுராவளி, ஜெண்டைவரிசை, 
அலங்காரம்‌, கீதம்‌, ஜதிசுரம்‌ சுரஜதி, சூளாதி, பிரபந்தம்‌, 
வர்ணம்‌, முதலியவற்றைத்‌ தன்னகத்தே கொண்டுள்ளது. 
8-வது புத்தகம்‌ அருணாசலக்கவி, நீலகண்டசிவன்‌, வேதநாயகம்‌ 
்‌ பிள்ளை, அச்சுத தாசர்‌, கோபாலகிருஷ்ண பாரதி, லட்சுமண 
பிள்ளை, முதலியவர்களுடைய கீர்த்தனங்களினின்று தெரிந்‌ 
தெடுக்கப்பட்டவைகளின்‌ கோவையாகும்‌, நான்காவது புத்தகம்‌ 
முத்துத்தாண்டவர்‌ கீர்த்தனைகள்‌ திரு. 1), 11. சாமிநாதபிள்ளை 
யவர்கள்‌ வகுத்த வர்ணமெட்டுக்களுடன்‌ அமைந்த இந்‌ 
நூலாகும்‌. இன்னும்‌ வெளிவரக்‌ கூடிய புத்தகங்கள்‌ கோபால 
கிருஷ்ண பாரதி, நர. P. பெரியசாமி, நீலகண்டசிவன்‌, வேத 
நாயகம்‌ பிள்ளை, K. பொன்னையாபிள்னை, நடராச ந்தரம்பிள்ளை 
என்பார்‌ இயற்றிய தனிப்பாடல்களின்‌ தொகுதிகளும்‌, அருணா 
சலக்கவி இராமநாடகம்‌, இராமசாமி சிவன்‌ சரித்திரக்‌ கீர்த்‌ 
தனைகள்‌, கோபாலகிருஷ்ணபாரதி சரித்திரக்‌ கீர்த்தனைகள்‌ 
முதலியவற்றுள்‌ தெரிந்தெடுத்தவைகளின்‌ தொகுதிகளும்‌ பரிசுப்‌ 
பாடல்களில்‌ எஞ்சியுள்ளனவும்‌, மதிப்புப்‌ பெற்ற பாடல்களும்‌, 
இன்னும்‌ சேர்க்கப்பெற்றுள்ள பழம்‌ பாடல்கள்‌ புதுப்பாடல்‌ 
களின்‌ தொகுதிகளும்‌ பிறவுமாம்‌. 


தனிப்பாடல்‌ தொகுதிகளாய்‌ அமைந்தவற்றுள்‌ முதல்‌ முதல்‌ 
வெளிவருவது இந்நாலேயாகும்‌. முத்துத்தாண்டவர்‌ சீகாழியில்‌ 
இசைவேளாளர்‌ குலத்தில்‌ உதித்துக்‌ கூத்தப்பெருமான்‌ மீது 
அன்பினை விளைக்கவல்ல இனிய இசைப்பாடல்களைப்‌ பாடினவ 
ராவர்‌. இவர்‌ 18-ம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பிற்பட்டவரல்லர்‌ என்று 
தோன்றுவதால்‌ தியாகராச ஐயருக்கு மற்பட்டவரென்று 


ii 
கருதுதற்குரியர்‌. இவர்‌ இசைப்பாடலின்‌ இனிமையை இசைக்‌ 
கலைஞர்‌ பலரும்‌ பாராட்டுகிலாறனர்‌. அவற்றின்‌ நயம்‌, 
இசைக்கலைத்‌ தொழிலில்‌ மிகச்‌ சிறந்து விளங்கும்‌ உயர்‌ 
இசையாசிரியர்‌ திரு. [.N சாமிநாத பிள்ளை அவர்கள்‌ அவற்றிற்கு 
வகுத்துள்ள நன்னிற அமைப்பினால்‌ செவ்விதிற்றிகழ்ந்து 
தமிழிசை யுலகத்திற்குப்‌ பெரும்பயன்‌ தருமென்பது திண்ணம்‌, 


ட்டு இசைப்பருதித்தலைவர்‌, 
கா. சுப்பிரமணியபிள்ளை, 1.4.8.1, 
அண்ணுமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 


24—3—43 


முன்னுரை. 


1987-ம்‌ வருடம்‌ முதல்‌ ஐந்து வருடங்கள்‌ நான்‌ சென்னை 
எழும்பூரில்‌ வசித்து வந்தேன்‌. தமிழிசை வளர்ச்சியில்‌ ஆர்வ 
முள்ள ஒவ்வொருவரும்‌ நல்ல தமிழ்ப்‌ பாட்டுக்களுக்கு மெட்டு 
அமைத்துத்‌ தரும்படி என்னிடம்‌ கேட்டு வந்தனர்‌. ஆனால்‌, நான்‌ 
அதில்‌ சிரத்தை எடுத்துக்கொள்ளாமலே இருந்துவிட்டேன்‌. 
பிறகு நெடுநாளாக என்னிடம்‌ அன்பு பாராட்டிவரும்‌ குடும்பத்‌ 
தாருள்‌ ஒருவரான கொத்தமங்கலம்‌ திருவாளர்‌ இராமசுப்பிர 
மணியன்‌ செட்டியாரவர்கள்‌ , முத்துத்தாண்டவர்‌ கீர்த்தனைகளில்‌ 
சொல்‌ நயம்‌, பொருள்‌ நயங்களை மிகவும்‌ புகழ்ந்து அவற்றுள்‌ 
சிலவற்றிற்காவது நீங்கள்‌ மெட்டு அமைத்துப்பாடவும்‌ வாசிக்க 
வும்‌ நான்‌ கேட்க வேண்டுமென்று கூறினார்கள்‌. அன்பிற்‌ சிறந்த 
அவர்களுடைய உத்தரவை மறுக்க முடியாமல்‌ 1941 
அக்டோபர்‌ 10-ந்‌ தேதியில்‌, எல்லாம்வல்ல இறைவனையும்‌, 
முத்துத்தாண்டவரையும்‌ நியமமாகத்‌ தொழுது பிரார்த்தித்து 
முதன்‌ முதலாக “சுந்தர குஞ்சித'' “சிற்சபை தனிலே”? “என்னை 
எனக்குத்‌ தெரியச்செய்வாய்‌? என்ற மூன்று கீர்த்தனங்களுக்கும்‌ 
மெட்டு அமைத்து வீணை தனம்‌ அம்மா அவர்களின்‌ மூன்றாவது 
புதல்வியான திருமதி.ஜெயா அம்மாள்‌, அவர்களுடைய குமாரத்தி 
பாலசரஸ்வதி அவர்கள்‌ (பரதநாட்டியம்‌), திரு. தண்டபாணி 
தேசிகர்‌ அவர்கள்‌, திருமதி, R. V. சாஸ்தீரி அம்மா அவர்கள்‌. 
திருமதி. பிருந்தா, முக்தா, அபிராம சுந்தரி முதலிய சில வித்வான்‌ 
களிடத்தில்‌ பாடிக்காண்பித்தேன்‌. அவர்கள்‌ எல்லோரும்‌ 
மெட்டுக்கள்‌ மிகவும்‌ நன்றாக அமைந்திருப்பதாயும்‌ மேலும்‌ பல 
கீர்த்தனங்களுக்கு மெட்டு அமைக்கும்படியும்‌ என்னை வற்புறுத்‌ 
தினார்கள்‌. இதைக்கேள்வியுற்ற திரு டி. கே. சிதம்பரநாத 
முதலியாரவர்கள்‌, திரு. ரா. கிருஷ்ணமூர்த்தி ஐயரவர்கள்‌, 
சதாசிவ ஐயரவர்கள்‌ முதலான தமிழிசையில்‌ ஆர்வமுள்ள 
பலரும்‌ அடிக்கடி என்னிடம்‌ வந்து சீக்கிரமாக முத்துத்‌ தாண்டவ 
ருடைய கீர்த்தனை 60-க்கும்‌ மெட்டுக்கள்‌ அமைத்து சுர ராக 
தாளக்‌ குறிப்புகளுடன்‌ எழுதித்‌ தர வேண்டும்‌ என்றும்‌ அவற்றை 
அச்சிடுவதாயும்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 1942 ஜனவரி 
29-ந்‌ தேதிக்குள்‌ 80 கீர்த்தனை வரையில்‌ மெட்டு அமைத்திருத்‌ 
தேன்‌. ற்‌ 


iv 


1942 ஜனவரி 24, 25, 26 தேதிகளில்‌ அண்ணாமலை நகரில்‌ 
பல்கலைக்‌ கழகத்தின்‌ சார்பில்‌ தமிழ்ப்‌ பாட்டுகள்‌, மெட்டுகள்‌ 
இவைகளைப்‌ பரிசீலனை செய்வதாகவம்‌, அதற்கு என்னை வரும்‌ 
படியாகவும்‌ திரு. ரிஜிஸ்ட்ரார்‌ அவர்கள்‌ எனக்கு எழுதியிருந்‌ 
தார்கள்‌. ரா. கிருஷ்ணமூர்த்தி ஐயர்‌ அவர்களும்‌, சதாசிவ ஜய 
ரவர்களும்‌ (கல்கி ஆசிரியர்கள்‌) என்‌ வீட்டிற்கு வந்து அண்‌ 
ணாமலை நகருக்கு அவசியம்‌ போய்‌ இந்த 80 கீர்த்தனங்களையும்‌ 
பாடிக்காட்ட வேண்டுமென்று சொல்லி என்னை அனுப்பினார்கள்‌. 
அதன்படி நான்‌ அண்ணாமலை நகருக்கு வந்து பிரபல சங்கீத 
வித்வான்‌, ளான திருவாளர்கள்‌ டைகர்‌ வரதாச்சாரியார்‌, 
முசிரி சுப்பிரமணிய ஐயர்‌, புரொபசர்‌ சாம்பமூர்த்தி ஐயர்‌, 
K. பொன்னையா பிள்ளை, ராஜரத்தினம்‌ பிள்ளை, ஆலத்தூர்‌ 
சகோதார்கள்‌, திருவீழிமிழலை சா. ௬ப்பிரமணிய பிள்ளை. கீழ்‌ 
வேளூர்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை, யுனிவர்சிட்டியில்‌ உள்ள இசை 
ஆசிரியர்கள்‌ முதலான பல வித்வான்கள்‌ நிறைந்த கூட்டத்தில்‌ 
பாடிக்காட்டினேன்‌. மெட்டுக்கள்‌ நன்றாக இருக்கின்றன என்று 
யாவரும்‌ ஒப்புக்கொண்டார்கள்‌. கூட்ட முடிவில்‌ முன்னமே 
முத்துத்தாண்டவருடைய கீர்த்தனங்கள்‌ மட்டும்‌ அச்சிட்டிருக்‌ 
கும்‌ பிரதிகளில்‌ காட்டியுள்ள இராக தாளங்களுக்கு மாறாக 
நான்‌ மெட்டுகள்‌ அமைத்திருப்பதால்‌ யோசித்துப்‌ பிறகு இது 
விஷயத்தை முடிவு செய்வதாய்ப்‌ பேசிக்கொண்டார்கள்‌. மறு 
தினம்‌ கமிட்டியில்‌ என்னை அதுசம்பந்தமாய்க்‌ கேட்டபொழுது 
50-வருடகாலமாய்‌ இசைப்புலவர்கள்‌ கச்சேரிகளில்‌ பாடிவரு 
வனவும்‌, வித்தியார்த்திகளுக்‌ ரம்‌ வித்வான்‌ ௧ளக்கும்‌ கேட்போ 
ருக்கும்‌ இன்பத்தைத்‌ தருவனவும்‌ ஆகிய 80 இராகங்களிலும்‌ 
சதுஸ்ரசாதி திரிபுடை, ரூபகம்‌, சாபு, சம்பை என்னும்‌ நான்கு 
தாளங்களிலும்‌ முத்துத்தாண்டவர்‌ கீர்த்தனங்களுக்கு மெட்டு 
அமைப்பதாக நான்‌ உத்தேசித்துள்ளேன்‌. கேட்பதற்கு 
இனிமை இல்லாமலோ, முன்னோர்களால்‌ அமைக்கப்பட்ட சீர்த்‌ 
தனங்களைக்‌ காப்பியடித்தோ, சாத்திர விரோதமாகவோ, அநா 
வசியமான இராக தாளங்களிலோ நான்‌ அமைத்திருக்கிறேனா 2 
அல்லாமலும்‌, பழைய புத்தகம்‌ அச்சிட்டவர்‌ எந்த ஆதாரத்தின்‌ 
மீது இராக தாளம்‌ போட்டிருக்கிறார்‌ என்பதை என்னால்‌ அனுமா 
னிக்கவும்‌ முடியாமல்‌ இருக்கிறது. ஆதலால்‌ என்னுடைய 
கொள்கையை ஒப்புக்கொள்ளாத வரையில்‌ இனி மெட்டு 
அமைக்கும்‌ வேலையை நான்‌ நிறுத்திக்கொள்கிறேன்‌ என்று 


1 


முடிவாதச்‌ சொன்னேன்‌. இது விஷயமாய்‌ திரு, முசிரி சுப்பிர 
மணிய ஐயர்‌ அவர்கள்‌ மிகவும்‌ சிரத்தை எடுத்துக்கொண்டு 
யோசித்து மெட்டுகள்‌ நன்றாக அமைந்திருக்கின்றன வென்றும்‌, 
இதற்கு முன்பு அச்சிடப்பட்ட கீர்த்தனங்கள்‌ எல்லாம்‌ அவ்வப்‌ 
புத்தகங்களிலுள்ள இராக தாளங்களிலேயே மெட்டு அமைக்கப்‌ 
படல்‌ வேண்டும்‌ என்று முதல்‌ நாள்‌ ஒரு தீர்மானம்‌ நிறைவேற்றி 
இருப்பதால்‌ ஆட்சேபிக்க வேண்டியதாயிற்று என்றும்‌ கூறி 
னார்கள்‌. மூடிவில்‌ யாவரும்‌ இம்மெட்டுகளுக்கு விதிவிலக்குண்‌ 
டென்று பேசி என்னுடைய கீர்த்தனங்களை எடுத்துக்கொள்ள 
ஒப்புக்கொண்டதாயும்‌, பாக்கியுள்ள முத்துத்தாண்டவருடைய 
கீர்த்தனங்களுக்கும்‌ என்னையே மெட்டு அமைக்கும்படியாகவும்‌ 
கூட்டத்தீல்‌ தீர்மானித்தார்கள்‌. அப்போது ஆலத்தூர்‌ வெங்க 
டேச அய்யர்‌ அவர்கள்‌ முத்துத்தாண்டவர்‌ கீர்த்தனை 6-க்கு 
மெட்டு அமைத்து முதல்‌ நாளிற்‌ பாடிக்காட்டினார்கள்‌. 
அவற்றைக்‌ கமிட்டி அங்கீகரித்திருக்கிறது. ஆதலால்‌ அதுபோ 
கப்‌ பாக்கி 54.க்கும்‌ என்னை மெட்டு அமைக்கும்படி ரிஜிஸ்ட்ராச்‌ 
அவர்கள்‌ சொன்னார்கள்‌.  அந்தச்சமயம்‌ அது சம்பந்தமாய்‌ 
அதிகம்‌ பேசாமல்‌ வந்துவிட்டேன்‌. 


பிறகு 1942 ஏப்ரல்‌ மாதத்திற்குள்‌ பாக்கியுள்ள 80-கீர்த்‌ 
தனங்களுக்கும்‌ மெட்டு அமைத்து, ரேடியோவிலும்‌ மாதா 
மாதம்‌ அந்தக்‌ கீர்த்தனங்களை வாசித்து வந்தேன்‌. ஆலத்தூர்‌ 
சகோதரர்கள்‌, தங்கள்‌ தகப்பனார்‌ அமைத்த 6-கீர்த்தனங்களை 
யும்‌ நீக்கித்தான்‌ தீர்மானம்‌ திறைவேற்றப்பட்டது என்றும்‌ 
எனக்குச்‌ சிலரிடம்‌ சொல்லியனுப்பினார்கள்‌. , முத்துத்தாண்டவர்‌ 
கீர்த்தனையை ஆரம்பிக்கும்போதே அந்த 8-ல்‌ மூன்றுக்கு நான்‌ 
மெட்டு அமைத்துப்‌ பாடினேன்‌ என்பதை 1941 அக்டோபர்‌ 
30-ந்‌ தேதி மாம்பலம்‌, நீலாவதி ராம சுப்பிரமணியன்‌ செட்டி 
யாரவர்கள்‌ பங்களாவில்‌ டி. கே. சி. முதலான பல ரசிகர்களடங்‌ 
கிய கூட்டத்தில்‌ நான்‌ பாடிக்காட்டியதைக்‌ கொண்டு நன்கு 
அறியலாம்‌. முதலாவதாகச்‌ செய்ததை விட்டுவிட மனமில்லா 
மலும்‌, முத்துத்தாண்டவருடைய கீர்த்தனம்‌ முழுவதுக்கும்‌ 
அதாவது 80-க்கும்‌ நானே மெட்டு அமைக்க வேண்டுமென்ற 
பேரவாவினாலும்‌, ரிஜிஸ்ட்ரார்‌ அவர்களுக்கு இது சம்பந்தமாய்‌ 
நேரிலும்‌, கடிதமூலமாகவும்‌ பலதடவை கேட்டுக்கொண்டேன்‌. 
அவர்களும்‌ என்னுடைய உண்மைப்‌. பக்தியைக்கண்டு அதன்‌ 
யடியே அச்சிட வேண்டியதற்கு இசைந்து தம்மால்‌ ஆனதைச்‌ 


Vi 


செய்வதர்ய்‌ வாக்களித்துச்‌ சுரதாளக்‌ குறிப்புக்களூடன்‌ நான்‌ 
எழுதிவைத்திருந்த முத்துத்தாண்டவருடைய கீர்த்தனங்களை 
வாங்கி அச்சிட ஆரம்பித்தார்கள்‌. - அதற்குமுன்‌ இங்கே கூடிய 
இசைக்‌ கமிட்டியில்‌ இது சம்பந்தமாய்ப்‌ பேசியபொழுது, ஆலத்‌ 
தூர்‌ வெங்கடேச ஐயர்‌ அவர்கள்‌ அமைத்த மெட்டுக்களுக்குத்‌ 
தகுதியாக வேறு சாகித்தியங்களை அமைத்துவிடலாம்‌ என்றும்‌, 
இனி ஒரே கீர்த்தனைக்கு இரண்டுபேர்‌ மெட்டு அமைத்தீருந்தால்‌ 
அவை இரண்டும்‌ நன்றாக இருக்குமானால்‌, இதுபோலவே முடிவு 
செய்வதென்றும்‌ தீர்மானித்து அச்சிட அனுமதித்தார்கள்‌. 
மாரிமுத்தாப்‌ பிள்ளை கீர்த்தனம்‌ 25-ம்‌ 25- ராகங்களில்‌ மெட்டுக்‌ 
கள்‌ அமைக்கப்பெற்று அச்சிடுவதற்குத்‌ தயாராக இருக்கின்றன. 
இன்னும்‌ சிலநாளில்‌ அச்சேறி வெளிவரும்‌. 


முத்துத்தாண்டவர்‌, மாரிமுத்தாப்‌ பிள்‌ ளை யென்னும்‌ இருவர்‌ 
பாடிய கீர்த்தனைகள்‌ முன்பு அச்சிடப்பெற்ற புத்தகங்களில்‌ 
சொற்கள்‌ கூடியும்‌ குறைந்தும்‌ சிதைந்தும்‌ பொருள்‌ விளக்கமில்‌ 
லாமலும்‌ மரறுபட்டிருந்தன. அவற்றைக்‌ கவனித்து ஒழுங்காகத்‌ “ 
ருத்தித்‌ தந்த வித்துவான்‌, திரு. மு. அருணாசலம்‌ பின்னையவர்‌ 
களுக்கு என்னுடைய நன்றியைச்‌ செலுத்துகின்‌ றேன்‌. இப்புத்த 
கத்தையும்‌, முன்னைய அச்சுப்‌ புத்தகங்களையும்‌ ஒப்பிட்டுப்‌ பார்த்‌ 
தால்‌ இவ்வுண்மை விளங்கும்‌. தமிழ்‌ நாட்டில்‌ தமிழிசை வளர 
வேண்டும்‌ என்ற நல்ல நோக்கத்துடன்‌ தமீழிசை இயக்கத்தை 
ஆரம்பித்துப்‌ பல்லாயிரக்கணக்கான பொருளை நன்கொடையாக 
உதவியும்‌, பல மாநாடுகளில்‌ சொற்பொழிவாற்றியும்‌ இவ்வியல்‌ 
கத்தை நிலைபெறச்‌ செய்துவரும்‌ பெருங்கொடை வள்ளலான 
மாட்சிமைதங்கிய செட்டிநாட்டரசர்‌ அவர்களுக்கு யானும்‌ 
தமிழிசைவாணர்‌ பலரும்‌ மிகவும்‌ கடமைப்பட்டுள்ளோம்‌ என்‌ 
பதை மிக்க வணக்கத்துடன்‌ தெரிவித்துக்கொள்ளுகிறேன்‌. 


இந்நூலில்‌ உள்ள குற்றங்களையும்‌ மாறுதல்‌ செய்யவேண்டி 
யவைகளையும்‌ அன்பர்கள்‌ கண்டு எனக்கு அறிவிப்பார்களானால்‌ 
அவற்றை அடுத்த பதிப்பில்‌ திருத்தி அச்சிடலாம்‌ என்பதையும்‌ 
தெரிவித்துக்‌ கொள்ளுகிறேன்‌. 


திருப்பாம்புரம்‌ 
அண்ணாமலைநகர்‌, ா. N. சாமிநாத பிள்ளை, 
24949, } இசையாசிரியர்‌, 


அண்மைலப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 


ROMAN (7-8) AND PAGE NUMBER (325-328) 
MISSING IN BOOKITSELF. 


“தருமபுர ஆதீன இசைப்புலவர்‌”” . * சங்கீத சாகித்ய சிரோமணி?" 
“ இசையரசு '' எம்‌. எம்‌. தண்டபாணி தேசிகர்‌ 
அவர்கள்‌ எழுதிய 
பதிப்புரை, 


பண்டைக்‌ காலத்திலிருந்தே நம்‌ நாட்டில்‌ மக்கள்‌ வாழ்க்‌ 
கையில்‌ இசையானது வேரூன்றி வளர்ந்து வந்திருக்கின்றது, 
இன்னும்‌ வளர்ந்து வருகின்றது. இம்முறையில்‌ பல இசைப்‌ 
பேரறிஞர்களாலும்‌, இயற்றமிழ்ப்‌ புலவர்களாலும்‌ இசை இயல்‌ 
நயந்‌ தோன்றப்‌ பல பாடல்கள்‌ இயற்றப்‌ பெற்றுள்ளன. அவர்‌ 
களுள்‌ முத்துத்தாண்டவர்‌ என்ற இயல்‌ இசை ஆசிரியர்‌ முதன்மை 
யாக வைத்து எண்ணத்தக்கவர்‌, இவருடைய பாடல்கள்‌ பத்திச்‌ 
சுவையும்‌ சொல்‌ நயமும்‌ பொருள்‌ நயமும்‌ இசை நயமும்‌ 
மிளிர்ந்து, நாவிற்கும்‌ உள்ளத்திற்கும்‌ இன்பம்‌ தருவதோடன்றி 
வாழ்க்கையிலும்‌ பத்தி வெள்ள த்தில்‌ நம்மை ஆழ்த்துகின்றன. 


இப்பெருமை வாய்ந்த முத்துத்தாண்டவர்‌ இயற்றிய பாடல்‌ 
களுக்கு எனது உழுவலன்பரும்‌ சங்கீத கலாநிதியும்‌ ஆகிய 
புல்லாங்குழல்‌ வித்துவான்‌ உயர்திரு, 11. 11. சுவாமிநாத பிள்ளை 
அவர்கள்‌ இயல்‌ இசை நயந்தோன்ற இசையமைத்திருக்கிறார்கள்‌, 
இவ்விசையமைப்புக்கள்‌ கொண்ட முத்துத்‌ தாண்டவர்‌ கீர்த்‌ 
தனங்கள்‌ அடங்கிய முதற்‌ பதிப்பு பெருங்கொடை வள்ளலும்‌, 
தமிழிசைத்‌ தந்தையுமாகிய செட்டி நாட்டரசர்‌ உயர்திரு. அண்ணா 
மலையார்‌ அவர்களின்‌ பேரூக்கத்தினலைம்‌ தளரா முயற்சியினாலும்‌ 
அண்ணாம்லைப்பல்கலைக்கழகத்தின்‌ வாயிலாகப்‌ பதிப்பிக்கப்பெற்ற 
பல தமிழிசைப்‌ பாடல்‌ தொகுதிகளில்‌ 4-ம்‌ தொகுதியாக முன்பு 
வெளியாயிற்று. நம்நாட்டு மக்களின்‌ அன்பினாலும்‌ இசையிலுள்ள 
ஆர்வத்தினாலும்‌ மு தற்பதிப்பாக அச்சிடப்பட்ட பிரதிகளெல்லாம்‌ 
செலவாயின. அதனால்‌ மறுமுறையும்‌ அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
i கழகத்தார்‌ இந்நூலை மக்களின்‌ நன்மைக்காகவும்‌ இசையார்வம்‌ 
உடையவர்களுக்காகவும்‌ இரண்டாம்‌ பதிப்பாக வெளியிடுவது 
மிகவும்‌ போற்றத்தக்கது. இந்நூல்‌ இரண்டாம்‌ பத்ப்பாக வெளி 


x 


வருவதிலிருந்தே இதன்‌ பெருமை எவ்வளவு உயர்ந்தது என்பது 
செட்டிநாட்டரசர்‌ அண்ணாமலையா 
ரவர்கள்‌ ஆக்கமும்‌ ஊக்கமும்‌ கொண்டு தமீழிசைக்குக்‌ காட்டி 
வந்த பேராதரவு போன்றே ம மகனறிவு தந்தையறிவு ”' என்ற 
மொழிக்கிணங்க அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்து இணைவேந்தர்‌ 
டாக்டர்‌ இராசா சர்‌ முத்ைதயாச்‌ செட்டியார்‌ அவர்களும்‌ 
தமிழிசை நம்‌ நாட்டில்‌ வளர்வதற்குப்‌ பேரூக்கம்‌ அளித்து வருவது 
பாராட்டற்குரியதாகும்‌. இவர்களுக்கு நம்‌ நாட்டு மக்கள்‌ என்றும்‌ 


தடமைப்‌ பட்டவர்களாவார்கள்‌. 


சொல்லாமலே விளங்கும்‌. 


வழக்கபப்டி இப்பதிப்பிற்கும்‌ சுரதாளக்‌ குறிப்புகளில்‌ பிழை 
கள்‌ நேராவண்ணம்‌ திருத்தஞ்‌ செய்தும்‌, அச்சுப்‌ புரூப்‌ முதலிய 
வைகள்‌ பார்த்தும்‌ உதவிய இப்பல்கலைக்கழக இசையாசிரியரும்‌ 
எனது நண்பருமாகிய திரு. 1. 11. சிவசுப்பிரமணியப்‌ பிள்ளை 
யவர்களுக்கும்‌, இப்பதிப்பு விரைவில்‌ வெளிவருதற்கு வேண்டும்‌ 
உதவிகள்‌ புரிந்த நூல்‌ வெளியீட்டு அலுவலகத்தாராகிய உயர்‌ 
தீரு, ஜே. எம்‌. சோமசுந்தரம்‌ பிள்ளை பி.ஏ., பி.எல்‌., அவர்களுக்‌ 
கும்‌, தமிழிசை வளர்ச்சியில்‌ பேரார்வங்கொண்டு சிறந்த தமிழிசை 
நூல்களை வெளியிட்டுவரும்‌ அண்ணாமலைப்பல்கலைக்‌ கழகத்தார்க்‌ 
கும்‌ எனது நன்றியை உவகையுடன்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


இசை உலகமும்‌ பொதுமக்களும்‌ இரண்டாம்‌ பதிப்பாக 
வெளிவரும்‌ இந்நூலைப்‌ பயன்‌ படுத்திக்கொள்ளுமாறு வணக்கத்‌ 
துடன்‌ கேட்டுக்கொள்ளுகிறேன்‌, 


த எம்‌. எம்‌. தண்டபாணி தேசிகர்‌, 


4-12-1955 இசைப்பேராசிரியர்‌, 
இசைக்கல்லூரி, 


அண்ணுமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 


முத்துத்தாண்டவர்‌. வரலாறு. 


அருட்பெருங்‌ கடலாகிய சிவபெருமான்‌, உயிர்த்தொகுதிகள்‌ 
உய்தற்பொருட்டு நிலவுலகில்‌ கோயில்கொண் டெழுந்தருளி 
யிருக்குந்‌ திருத்தலங்கள்‌ பலவுள்ளன. அவற்றுள்‌; சோழவள 
நாட்டிற்‌ சிறந்து விளங்கும்‌ சீகர்ழிப்பதியும்‌ ஒன்றாகும்‌. அப்‌ 
பதியின்கண்‌, தம்மை வழிபடும்‌ உண்மை யனபர்க்கு இம்மை 
ழறுமை வீடென்னும்‌ மும்மை நலன்களையும்‌ உதவி வீற்றிருக்கும்‌ 
திருநிலையம்மையார்‌ உடனாகிய பிரமபுரநாதருக்கும்‌, பெரியம்மை 
யுடனாகிய தோணியப்பருக்கும்‌ வழிவழியே வாச்சியத்‌ தொண்டு 
புரிந்து ஆங்கு வதியும்‌ அடியவர்‌ மரபில்‌, சிறிதேறக்குறைய 850- 
ஆண்டுகட்கு முன்னர்ப்‌ பெரியார்‌ ஒருவர்‌ தோன்றினர்‌. அவர்‌, 
தாண்டவன்‌ என்னும்‌ பெயர்பெற்று இளமை தொடங்கிச்‌ சிவநேய 
மிக்கவராய்‌ வளர்ந்து வருநாளீல்‌, முன்னை வினைவயத்தால்‌ 
உண்டாய கொடிய கன்ம நோயினாற்‌ பீடிக்கப்பட்டுத்‌ தங்குலத்‌ 
தொழில்‌ செய்ய இயலாதவராயினர்‌. ஆயினும்‌, அவர்‌, காலந்‌ 
தோறும்‌ திருக்‌கோயிலுக்குச்‌ சென்று இறைவழிபாடு செய்தும்‌, 
அக்கோயிற்‌ பணிபுரியும்‌ ஒரு கணிகை மாதின்‌ இல்லத்துக்கேகி 
அவளால்‌ அன்புததும்பப்‌ பாடப்பெறும்‌ சிவநாம கீர்த்தனங்களை 
இடையறாது கேட்டு இன்புற்றுங்‌ காலங்கழித்தனர்‌. இந்நாளில்‌ 
தாண்டவருடைய உறவினர்க்கும்‌ அக்கணிகைமாதின்‌ சுற்றத்‌ 
தார்க்கும்‌ பகைமை யுண்டாயிற்று. அதனால்‌ இவரை அவள்‌ 
மனைக்குச்‌ செல்ல வேண்ட ஈவெனத்‌ தடுத்தனர்‌. அக்கேளிர்‌ 
உரையைக்‌ கேளாமல்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ அங்குச்‌ சென்று 
வருதலையறிந்த சுற்றத்தார்‌ இவரை வெறுத்து ஒதுக்கினமையால்‌ 
உணவின்றி வருந்தி ஒருநாள்‌ மாலைப்பொழுதில்‌ திருக்கோயி 
லுக்குச்‌ சென்று அம்மையப்பரை வணங்கித்‌ துதித்து, பின்னர்‌, 
விடை முதலிய ஊர்திகள்‌ வைக்கப்பட்டுள்ள ஓரறையினுட்‌ 
புகுந்து வாட்டமுற்றுத்‌ துயின்றனர்‌. இதனை யறியாத கோயிற்‌ 
பணியாளர்கள்‌ வழக்கம்போல்‌ நள்ளிரவு வழிபாடு முடித்துத்‌ 
திருக்காப்பிட்டுப்‌ போயினர்‌. 


அப்பாற்‌ சிறிது நேரஞ்சென்றபின்‌ விழித்தெழுந்த தாண்ட வர்‌ 
உடர்‌ பீணியாலும்‌ பசிப்‌ பிணியாலும்‌ வருந்திக்‌ களைத்து அம்மை 
யப்பர்‌ பொன்னடிகளை நினைத்து துதித்துக்கொண்டிருக்கும்‌ 
அமயத்தில்‌ '* திக்கற்றவர்க்குத்‌ தெய்வமே துன ”” யென்பதற்‌ 


> 
ட 


a 


xii 


கேற்ப இறைவர்‌ திருவுளமிரங்கி இத்‌ தாண்டவரின்‌ துயரம்‌ நீக்கும்‌ 
குறிப்புடையவராய்‌ அம்மையை நோக்கியருளவே, அஃதுணர்ந்த 
திருநிலையம்மையார்‌, முப்பொழுதுந்‌ திருமேனி தீண்டும்‌ ஆதி 
சைவப்‌ பெரியாருடைய ஐயிரண்‌ டாண்டு நிரம்பிய அரும்பெறற்‌ 
புதல்வியின்‌ வடிவந்தாங்கி ஆங்கெழுந்தருளிப்‌ பசியும்‌ பிணியும்‌ 
வருத்த வருந்திக்கொண்டிருக்கும்‌ தாண்டவரைப்‌ பார்த்து 
“நீயேன்‌ கவலைப்படுகின்றா '' யென வினவினார்‌. அம்மையின்‌ 
அருள்நோக்கால்‌ அயர்ச்சி நீங்கிய அன்பர்‌ அஞ்சலிசெய்து 
6 அம்மையே! யான்‌ பண்டைப்‌ பிறப்புக்களில்‌ என்னென்ன 
தீய வினைகளைச்‌ செய்தேனோ அறியேன்‌ ; இப்பிறவியில்‌ தீரப்‌ 
பிணியும்‌ வறுமையும்‌ சேரப்பெற்று உறவினர்‌ பகைமைக்கும்‌ 
ஆளாயினேன்‌ '' என்றனர்‌. அது கேட்ட அம்மையார்‌ “அன்ப 
வருந்தாதே; பசியும்‌ பிணியும்‌ பகையும்‌ நீங்கி நீ நல்வாழ்வு 
பெறுதற்கு ஒர்‌ உபாயம்‌ உளது ; அதனைக்‌ கூறுவேன்‌ ; இப்போது. 
நீ பசியால்‌ மிகக்‌ களைத்திருப்பதாக அறிகின்றேன்‌ ; ஆதலால்‌ 
என்னால்‌ அளிக்கப்படும்‌ இவ்வடிசிலை யுண்பாயாக? எனக்‌, 
கோயில்‌ திருவமுதை வட்டிலுடன்‌ உதவினர்‌. அமிழ்தனைய 
அவ்வடிசிலை ஆராக்காதலோடு வாங்கி யநந்தி வாட்டந்தீர்ந்த 
அன்பர்‌ £ அம்மையே என்‌ பசிப்பிணி நீங்கிற்று; உடற்பிணி 
நீக்கத்திற்கு யாதானும்‌ தக்கமருந்துளதேற்‌ கூறவேண்டும்‌"! 
என்றனர்‌. இறைவியார்‌ “ நீ தில்லையம்பதிக்குச்‌ சென்று ஆங்‌ 
குப்‌ பொன்னம்பலத்தில்‌ ஐந்தொழில்‌ நடம்புரியும்‌ கூத்தப்‌ 
பெருமானைப்‌ பணிந்து இன்னிசைப்‌ பாடல்கள்‌ பாடுவையேல்‌, 
உடற்பிணியும்‌ பவப்பிணியும்‌ ஒருங்கே யொழியும்‌ '” என்றனர்‌. 
அதுகேட்ட தாண்டவர்‌ “யான்‌ பாடும்‌ வகையறியேன்‌ பாடுமா 
றெங்ஙனே ** யென்றாராக, நீ கூத்தப்பெருமான்‌ திருமுன்பு 
நின்று பணியும்பொழுது ஆங்கு வழிபாடியற்றும்‌ அன்பர்‌ 
கூட்டத்துள்‌ நின்று எச்சொல்‌ வெளிப்படுகின்றதோ அதனையே 
முதலாகக்‌ கொண்டு பாடுக; பாடும்‌ ஆற்றலை அப்‌ பரமர்‌ அருள்‌ 
வார்‌” என்று. திரவாய்மலர்ந்தருளி அம்மையார்‌ திருவுருக்‌ 
கரந்தனர்‌. அந்நிலையில்‌ மையக்‌ காணாது மயங்கி 
அச்சமும்‌ அன்பும்‌ முக்கூரப்பெற்று '* அந்தோ! அந்தோ ! 
நாயினுங்‌ கடைப்பட்ட சிறியேன்‌ முன்பு எழுந்தருளி இரக்கங்‌ 
காட்டி இன்மொழி புகன்று அன்னமளித்த அம்மையே இக்கோயிற்‌ 
பணிபுரியும்‌ ஆதி. சைவப்‌ பெரியாரின்‌ அருந்தவப்‌ புதல்வியென்‌ 
றல்லவோ எண்ணினேன்‌ ! எல்லா உலகங்களையும்‌ உயிர்களையும்‌ 
ஒருங்கே யீன்று: காத்தழிக்கும்‌ ஒப்புயர்வற்ற தனிப்பெருந்‌: தாயென்‌ 


xiii 

1! 
நுணர்ந்தேனில்லையே ! பர்வியேனுடைய பசித்துன்பம்‌ போக்கிய 
அன்னையார்‌ என்னுடைய தீராப்பிணியையும்‌ உடனே தீர்த்து 
விடலாகாதா 2 தில்லைப்பதிக்குச்‌ செல்கவென்று பணித்தல்‌ 
வேண்டுமா ? ஆனால்‌ திருவுளப்பாங்கு எப்படியோ 2 அஃது 
யாரால்‌ அறியத்தக்கது என்று பலவாறாகப்‌ புலம்பி உறக்கங்‌ 
கொள்ளாராய்த்‌ திருநிலைநாயகியின்‌ திருத்தளிமுன்‌ அமர்ந்து 

வைகறையாமளவும்‌ வணங்கி வாழ்த்திக்‌ கொண்டிருந்தனர்‌. 
புலரியம்‌ பொழுதானவுடன்‌ கதவந்திறந்து பணியாளர்‌ 
உட்புகுந்து ஆங்கு இறைவியின்‌ திருத்தளி முன்பு இருக்கும்‌ 
தாண்டவரைப்‌ பார்த்து “நீ இங்கு எவ்வாறு வந்தனை? உன்‌ 
உறவினர்‌ உன்னைத்‌ தேடுகின்றனரே ?' யென்றனர்‌. அப்போது 
அன்றிரவு நடந்த நிகழ்ச்சிகளெல்லாவற்றையும்‌ அவர்‌ கூறவே 
அனைவரும்‌ வியப்புற்றுக்‌ கோயில்‌ தலைமைக்‌ குருக்கள்‌ மனையில்‌ 
இரவிற்‌ கொண்டுபோய்‌ வைத்திருந்த அமுது வட்டில்‌ அவர்‌ 
பால்‌ இருத்தலையும்‌, அவர்‌. முகத்தில்‌ அதற்குமுன்‌ காணப்‌ 
படாததோர்‌ ஒளிவிளங்குதலையுங்‌ - கண்டு அன்பும்‌ மதிப்பும்‌ 
உடையவராய்‌ அன்றுமுதல்‌ அவரைத்‌ தாண்டவன்‌ என அழைக்‌ 
கத்‌ துணியாமல்‌ (முத்துத்தாண்டவர்‌ '* என அழைப்பாரா யினர்‌. 


அப்பால்‌ பொழுது புலர்ந்தபின்‌ இறைவியின்‌ கட்டளையைத்‌ 
தலைமேல்‌ தாங்கிப்‌ புறப்பட்டுத்‌ தில்லையம்பதியின்‌ எல்லையை 
யணுகிப்‌ பலமுறை விழுந்து பணிந்து திருவீதி வலம்‌ வந்து 
கோயிலுட்‌ புகுந்து சிவகங்கையில்‌ நீரர்டித்‌ திருரறு அக்கமாலை 
அணிந்து திருவைந்தெழுத்தோ தி வலம்‌. வந்து அம்பலவாணர்‌ 
திருமுன்பு எட்டுறுப்பும்‌ நிலந்தோயப்‌ பன்முறை பணிந்தெழுந்து 
காதலாகிக்‌ கசிந்து கண்ணீர்மல்கி நின்றபோது, அடியார்‌ 
கூட்டத்திலிருந்து. “* பூலோக சயிலாசகிரி சிதம்பரம்‌ ? என்னும்‌ 
தொடர்மொழி .வெளிப்பட்டது. அத்தொடரையே முதலாகக்‌ 
கொண்டு கூத்தப்பெருமான்‌ திருவருட்டுணையால்‌ “ பூலோக 
சயிலாசகிரி சிதம்பரமல்லாற்‌ புவனத்தில்‌ வேறும்‌ உண்டே ?” 
என்னுங்‌ கீர்த்தனயைப்‌ பாடி முடித்தனர்‌. அது காலை, 
வேண்டுவார்‌ வேண்டுவதே யீயுங்‌ கூத்தப்பெருமான்‌ திருவருளால்‌ 
ஐந்து பொற்காசுகள்‌ ஐந்தெழுத்துப்‌ படியில்‌ வந்திருத்தல்‌ கண்டு 
வியந்து இஃது இறைவன்‌ திருவுளக்‌ குறிப்புப்போலும்‌ என 
நினைந்து அவற்றைப்‌ பெற்று மகிழ்ந்தனர்‌ ; தீராப்பிணியும்‌ 
தீர்ந்தது. இவ்வாறே நாடோறும்‌ இறைவனை வழிட 'டதற்பொருட்டு 


xiv 


ஆங்கு வந்திருக்கும்‌ அன்பர்‌ முகமாக ௦ வெளிப்படுஞ்‌ சொல்லினை 
யாதல்‌, சொற்றொடரினையாதல்‌ முதலாகக்‌ கொண்டு இன்னிசைப்‌ 
பாடல்களைக்‌ கீர்த்தனமாகவும்‌, பதமாகவும்‌ பாடி முடித்துப்‌ 
படிக்காசு பெற்று வருவாராயினர்‌. 

ஒருநாள்‌ இறைவர்‌ திருவுளப்‌ பாங்கின்படி அங்கு வந்திருக்‌ 
கும்‌ அன்பர்களிடமிருந்து யாதொரு சொல்லும்‌ வெளிப்படா 
தாயிற்று, ஒருவரும்‌ பேசாதிருப்பினும்‌ தங்கடமையில்‌ தாழ்வு 
வரலாகாதென எண்ணி அப்‌ பேச்சின்மையையே முதலாகக்‌ 
கொண்டு “பேசாதே நெஞ்சமே?” என்று ஒரு பாடல்‌ பாடி 
முடித்துப்‌ பரிசு பெற்றார்‌. பின்‌ ஒருநாள்‌ சீகாழியிலிருந்து தில்லை 
யம்பதிக்கு வரும்பொழுது கொள்ளிடம்‌ என்னும்‌ பேர்யாற்றில்‌ 
ஓருவரும்‌ இறங்கிச்‌ செல்ல முடியாவாறு வெள்ள பபெருக்கு 
வருதலைக்‌ கண்டு இற்றைநாள்‌ வழிபாட்டிற்கு இடையூறு 
நேர்ந்ததே யெனக்‌ கலங்கி அக்‌ கொள்ளிடக்‌ கரையில்‌ நின்று 
கொண்டு “ காணாமல்‌ வீணிலே காலங்‌ கழித்தோமே'? யென்று 
தொடங்கிப்‌ பாடினர்‌. அப்பாடல்‌ முடிந்தவுடன்‌ பொன்னம்பல 
வாணர்‌ அருளால்‌ அப்பேர்யாற்று வெள்ளப்‌ பெருக்கு விலகி 
வழிவிட்டது கண்டு இறங்கி யாற்றைக்‌ கடந்து கரையேறிக்‌ 
களிப்பு மிகுதியால்‌ ££தெரிசனம்‌ செய்வேனே”? என்னும்‌ பாடலைப்‌ 
பாடிக்கொண்டு சிதம்பர தலத்தை யடைந்து அம்பலவாணரைக்‌ 
கண்டு ' கண்டபின்‌ கண்குளிர்ந்தேன்‌ * என்னும்‌ பாடலைப்‌ 
பாடினர்‌. சிலநாட்‌ சென்றபின்னர்‌ ஒருநாள்‌, சீகாழிப்‌ பதியி 
லிருந்து தில்லையம்பதிக்கு வரும்‌ இடைவழியில்‌, தம்மைப்‌ பாம்பு 
தீண்டிற்று. அதற்குச்‌ சிறிதும்‌ உள்ளங்‌ கலங்காமல்‌ '* அருமருந்‌ 
தொரு தனிமருந்திது அம்பலத்தில்‌ கண்டேன்‌?” என்னும்‌ 
பாட்டைப்பாடி விடம்‌ நீங்கப்‌ பெற்றார்‌. இவ்வாறு கீர்த்தனங்‌ 
களும்‌ பதங்களுமாகக்‌ கூத்தப்பெருமான்மீது பலபல இசைப்‌ 
பாடல்கள்‌ பாடியும்‌, வியக்கத்தக்க செயல்கள்‌. பல நிகழ்த்தியும்‌ 
இறுதியில்‌ ஆவணித்‌ திங்கள்‌ பூச நன்னாளில்‌ இறைவன்‌ திருமுன்பு 
நின்று “ மாணிக்கவாசகர்‌ பேறெனக்குத்‌ தரவல்லாயோ 
அறியேன்‌ ?* என்னும்‌ அருமைப்‌ பாடலைப்‌ பாடி முடித்தனர்‌. 
அவ்வளவில்‌ சிற்றம்பலத்தில்‌ நின்றும்‌ வெளிப்பட்டுத்‌ தோன்றிய 
பேரொளிப்‌ பிழம்பில்‌ இரண்டறக்‌ கலந்து பேரின்பப்‌ பெருவாழ்‌ 
வெய்தினர்‌. 


இவர்‌ பாடிய பாட்டுக்களில்‌, அறுபது கீர்த்தனங்களும்‌ இருபத்‌ 
தைந்து பதங்களும்‌ முன்பே அச்சாகியுள்ளன. இதையன்றி 


XV 


இன்னும்‌ பல நூற்றுக்கணக்கான பாடல்கள்‌ இவராலியற்றப்‌ 
பெற்றிருந்தன வென்பது அவ்வச்சுப்‌ புத்தகத்தில்‌ எழுதியுள்ள 
குறிப்புக்களால்‌ தெரிகின்றது. அவை பேணப்படாமையால்‌ 
மறைந்தன போலும்‌. இவர்‌ பாட்டுக்கள்‌ யாவும்‌ கற்பவர்‌ 
கேட்பவர்‌ உள்ளங்களைக்‌ கனிவித்துச்‌ சிவதேயம்‌ விளைப்பன 
வாயும்‌, ஓசைநயம்‌ இசை நுணுக்கம்‌ மோனை யெதுகை முதலிய 
தொடைநயங்கள்‌ பழைய வரலாறுகள்‌ சைவசித்தாந்தக்‌ கருத்துக்‌ 
கள்‌ சொற்பொருட்‌ சுவைகள்‌ ஆகிய நலங்கள்‌ பல மலிந்துள்ளன 
வாயும்‌ மிளிர்கின்றன. இவை ஆங்காங்குப்‌ படித்து இன்புறுதற்‌ 
ஓரியனவா கும்‌. 


“(அசைவில்‌ செழுந்தமிழ்‌ வழக்கே அயல்‌ வழக்கின்‌ துறை 
வெல்ல, இசைமுழுதும்‌ மெய்யறிவும்‌ இடங்கொள்ளும்‌ நிலை 
பெருக” ஞானசம்பந்தப்‌ பிள்ளையார்‌ திருவவதாரஞ்‌ செய்‌ தருளிய 
சீகாழிப்‌ பதியில்‌ தோன்றிய இவர்‌, ஆளுடைய பிள்ளையார்‌ 

முதலான நம்‌ சைவ சமய குரவர்களையொப்ப, உமையம்மையால்‌ 
அமுதாட்டப்பெறுதல்‌, தீராக்‌ கொடுநோய்‌ தீர்தல்‌, முதலடி 
யெடுத்துக்‌ கொடுக்கப்‌ பாடுதல்‌, படிக்காசு பெறுதல்‌, யாற்றுப்‌ 
பெருக்கு விலகி வழிவிடுதல்‌, கடுவிடந்‌ தீர்த்தல்‌, அருட்பெருஞ்‌ 
சோதியிற்‌ கலத்தல்‌ ஆகிய அரிய பெரிய பேறுகளைப்‌ பெற்றனர்‌ 
என்பது இவர்‌ வரலாற்றினின்றும்‌ புலனாகின்றது. ஆதலின்‌ இவர்‌ 
பாடல்கள்‌ யாவும்‌ அருள்வழிப்பட்டமைந்தன வென்பதற்குச்‌ 
சிறிதும்‌ ஐயமில்லை. இக்காலத்து இசைக்‌ கலைஞர்கள்‌ பெரிதும்‌ 
பயின்றுவரும்‌ தமிழ்‌, தெலுங்கு, வடமொழிப்‌ பாடல்களை இயற்றிய 
ஆசிரியர்கள்‌ யாவரினும்‌ இவர்‌ காலத்தால்‌ முற்பட்டவர்‌ என்பது 
பலருடைய துணிபாகும்‌. 

இங்ஙனம்‌, 
மு, அருணாசலம்‌ பிள்ளை, 
தமிழ்‌ ஆசிரியர்‌, 

அண்மைலப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 


தகம்‌ 
90—8—1948. 


XVI-A 
குறியீடுகளின்‌ விளக்கம்‌ 


ஆரோகணம்‌. 

அவரோகணம்‌. 

பல்லவி 

அனுபல்லவி. 

சரணம்‌. 

இது ஒரு அட்சரகால நிறுத்தத்தைக்‌ குறிக்கும்‌. 

இது இரண்டு அட்சரகால நிறுத்தத்தைக்‌ குறிக்கும்‌. 

இது ஒரு தாளவட்டத்தின்‌ பகுதியைக்‌ குறிக்கும்‌. 

இது ஒரு தாளவட்டத்தின்‌ முடிவைக்‌ குறிக்கும்‌. 

இது சுரங்களுக்கு மேலிருந்தால்‌ தாரஸ்‌ தாயியையும்‌, 
சுரங்களுக்குக்‌ கீழிருந்தால்‌ மந்தரஸ்‌ தாயியையும்‌, 
சாகித்தியத்தைத்‌ தொடர்ந்து வந்தால்‌ அகார 
இகார உகாரங்களையும்‌ குறிக்கும்‌. 

இது சுரங்களுக்கு இடையே இடப்பட்டிருந்தால்‌ 
ரூபகம்‌, சாய்ப்பு, ஜம்பை இவற்றின்‌ இரண்டாவது 
தட்டைக்‌ குறிக்கும்‌. 

'இது சுரங்களுக்குக்‌ கீழிருந்தால்‌ மத்யமகாலத்தைக்‌ 
குறிக்கும்‌, 

இது சுரங்களுக்குக்‌ கீழிருந்தால்‌ துரிதகாலத்தைக்‌ 
குறிக்கும்‌. 

இது சுரங்களுக்கு மேலிருந்தால்‌ அன்னியசுரம்‌ 
என்பதைக்‌ குறிக்கும்‌. 


பக்கம்‌ 102 வரி 3-ல்‌ உள்ள ரூபகம்‌ என்பதை சாபு என்றும்‌, 
பக்கம்‌ 163 வரி 8-ல்‌ உள்ள மி-சம்ப என்பதை ஆதி என்றும்‌ 
திருத்திக்கொள்ளுக. ட்‌ 


௨ 8 


பாடல்‌. 
அம்பர சிதம்பர 
அம்பலவாணர்‌ 
அரகரசிவ 
அருமருந்தொரு 
அவனே தேவர்‌ 
ஆட்டுக்காலை 
ஆடிக்‌ கொண்டார்‌ 
ஆடிய பாதா 
ஆடிய வேடிக்கை 
ஆடினடதெப்படி 
ஆரா ராசை 
ஆனந்தத்‌ தாண்டவம்‌ 
இன்னம்‌ ஓஈதலம்‌ 


0 


இராகம்‌. 
ரிஷபப்பிரியா 
மோகனம்‌ 
சண்முகப்பிரியா 
காம்போதி 
விசயநாகரி 
சுவர்ணாங்கி 
மாயாமாளவகெளளை 
சக்கரவாகம்‌ 
சாருகேசி 
கல்யாணி 
சங்கராபரணம்‌ 
பகுதாரி 
சிம்மேந்திர மத்யமம்‌ 


மேளம்‌. 
62 
29 
56 
2 
59 
47 
15 
16 
26 
65 


28 
57 


பாடல்களின்‌ முதற்குறிப்பு அகரா, 


தாளம்‌. 


ஆகி 
ரூபகம்‌ 
ஆதி 
ரூபகம்‌ 
மி. சம்பை 
ரூபகம்‌ 
ஆதி 

சாபு 

மி, சம்பை 
ஆகி 

மி. சம்பை 
ஆதி 
ரூபகம்‌ 


இன்னம்‌ பிறவாமலே 
இனிச்சுமக்க 

ஈசனே கோடி 

உன்‌ பாதமே 

உனை நம்பினேன்‌ 
என்று சென்று 
என்னை எனக்கு 
ஐயனே 

கண்டபின்‌ 
கண்டவர்‌ விண்டிலர்‌ 
கண்டாயோ 

கலந்து கொள்‌ 
காணமுத்தி 

காணாம லிருந்தால்‌ 
காணாமல்‌ வீணிலே 
கெட்டுப்‌ போகாதே 


சந்ததம்‌ உன்‌ 


சம்போ சங்கர 


சாமி தரிசனம்‌ 


சித்தர்‌ இன்னம்‌ 


சிதம்பர€ம 

சிவ சிதம்பரமே 
சிவந்த பாதத்தை 
சிவனை மறவாதே 
சிற்சபை 

சுந்தர குஞ்சித 
சேவிக்க வேண்டும்‌ 
தீர்த்த முதல்‌ 
தூக்கிய பாத 
தெரிசனம்‌ செய்‌ 
தெரிசனமே 
தெரிசித்தளவில்‌ 


தேடித்‌ திரியாதே 


மத்யமாவதி 

மணிரங்கு 

காமவர்த்தனி 

கருடத்‌ தொனி 

கீரவாணி 
கெளரிமனோகரி 

ஆபேரி 

நடபைரவி 

மலயமாருதம்‌ 

ஸ்ரீரஞ்சனி 

சுத்தசாவேரி ஆதி 
சுபபத்துவராளி 5 சாபு 
நாமதாராயணி 18ி. சம்பை 
சகன்மோகினி 
தன்யாசி 


வகுளாபரணம்‌ 


சாம 
அரிகாம்போதி 
பூஷாவளி 
சுத்ததன்யாசி 
மந்தாரி 
நாகசுராவளி 
ஏமவதி 
சீலாங்கி 
பிலகரி 
ஆரபி 
ஆபோகி 
சரசுவதி 
இராமப்பிரியா 
வசந்தா 
தேனுகா 
லதாங்கி 
பூர்வகல்யாணி 


பாடல்‌. 
தோத்திரம்‌ 
நடனம்‌ கண்ட 
நடிப்பவனே 
தானே முழுதும்‌ 
நிர்த்தமிடும்‌ 
நிர்த்தஞ்‌ செய்தாரே 
தீ தயவாய்‌ 
பாத தரிசனம்‌ 


பூலோக கயிலாச 


பேசாதே நெஞ்சமே 


மறவாதிரு நெஞ்சமே 
மாணிக்கவாசகர்‌ 
மாயவித்தை 
யாருக்குத்‌ தெரியும்‌ 


இராகம்‌. 

௬ரடி 
கமலாமனோகரி 
சட்விதமார்க்கனி 
சாவேரி 
சரசாங்கி 
அமிருதவாகினி 
பெளளி 
சயந்தசேன 
பவப்பிரியாஈ 
சூர்யகாந்தம்‌ 
ஆந்தோளிகா 
கோகிலப்பிரியா 
கரகரப்பிரியா 


நாடஃப்பிரியா 


இங 


மேளம்‌, 


தாளம்‌, 
ரூபகம்‌ 
ரூபகம்‌ 
ரூபகம்‌ 
ரூபகம்‌ 
ஆதி 
மி. சம்பை 
ஆதி 
சாபு 
மி. சம்பை 
மி. சம்பை 
ஆதி 
யகம்‌ 
ஆதி 


மி. சம்பை 


5 XXI 


இந்நூலில்‌ அடங்கியுள்ள இராகங்களின்‌ 
பெயர்‌ விளக்க அட்டவணை 


—0— 


இராகம்‌. 
அமிர்தவாகினி 
அரிகாம்போதி 
ஆந்தோளிகா 
ஆபேரி - 
ஆபோகி 
ஆரபி 
ஏமவதி 
கமலாமனோகரி 


3 
3 
4 
5 
6 
ர்‌ 
68 
9 


கரஹரப்ரியா 


= 
ம்‌ 


கருடத்தொனி 
கல்யாணி 
காமவர்த்தனி 
காம்போதி 
கீரவாணி 
கோகிலப்ரியா 
கெளரிமனோகரி 
சகன்மோகினி 


சக்ரவாகம்‌ 


[rr ஒம்‌ ப rr பம 
மதத ரதன (6 (80. ஹல 


சங்கராபரணம்‌ 


3. 
ல 


சட்விதமார்க்கணி 


> 
= 


சண்முகப்பிரியா 
சயந்தசேனா 
சரஸாங்கி 
சரசுவதி 


> > > 
ஜூ மே வ 


இராகம்‌. 

சாமா 
சாருகேசி 

: சாவேரி 
சிம்மேந்திரமத்திமம்‌ 
சீலாங்கி 
சுத்தசாவேரி 
சுத்ததன்யாசி 
சுபபந்துவராளி 
சுரடி 
சுவர்ணாங்கி 
சூரியகாந்தம்‌ 
தன்யாசி 
தேனுகா 
நடபைரவி 
நாகசுராவளி 
நாடகப்பிரியா 
நாமநாராயணி 
பகுதாரி 
பவப்பிரியா 
பிலகரி 
பூர்வகல்யாணி 
பூஷாவளி 
பெளளி 
மணிரங்கு 
மத்தியமாவதி 
மந்தாரி 
மலயமாருதம்‌ 
மாயாமாளவகெளனை 
மோகனம்‌ 
ராமப்பிரியா 
ரிஷபப்பிரியா 
லதாங்கி 
வகுளாபரணம்‌ 
வசந்தா 
விசபநாகரி 
ஸ்ரீரஞ்சனி 


உ 
முத்துத்தாண்டவர்‌ 
இயற்றிய 
தமிழிசைப்‌ பாக்கள்‌ 
இவற்றிற்கு அண்ணாமலைப்பல்கலைக்‌ கழக முன்னாள்‌ இசைப்பேராசிரியர்‌ 
1. N. சுவாமிநாதப்பிள்ளையவர்களால்‌ 


இசையமைக்கப்பெற்றது. 


கீர்த்தனம்‌ 1 


இராகம்‌ : பவப்பிரியா ஆ. : சரிகமபதநிச 
தாளம்‌: 3 மிச்ரசாதி சம்பை அ. : சநிதபமகரிச 
பல்லவி 


பூலோக கயிலாசகிரி சிதம்பரம்‌ அல்லால்‌ 
“புவனத்தில்‌ வேறும்‌ உண்டோ 


அநுபல்லவி 


சாலோக சாமீப சாரூப சாயுச்சிய 
சபைவாணர்‌ ஆனந்தத்‌ தாண்டவம்‌ புரிவதால்‌ 


சரணம்‌ 


நாலுமக மேருவென்னும்‌ நாலுகோபு ரநிலையும்‌ நவர தன மணிகளால்‌ ஒளிர்சித்ர ட்டால்‌ 
மேலுலகை அளந்திடல்‌ போல்‌உயர்ந்‌ தேவெயில்‌ விரித்தகம்‌ பத்திரள்க ளும்‌ 

காலுலவும்‌ ஆயிரக்‌ கால்மணி மண்டபமும்‌ கங்கையின்றி றைந்தசிவ கங்கையின்‌ விலாசமும்‌ 
ஆலிலையில்‌ மாலும்‌ அய னாலும்‌ அறி யாதபேர்‌ அம்பலமும்‌ மேவுவோர்க்‌ கற்புதம்‌ புரிதலால்‌ பூ - 


2வதமுதல்‌ எனுமூல. நாதர்தூபி யுமேரு வில்லியார்‌ சிவகாம வல்லியார்‌ கோயிலும்‌ 

மாதவர்‌ விண்ணவர்‌ தீதகன்‌ நிடவந்து வாழ்வுறு மாளிகை யும்‌ 

ஏதம்‌ ஒரு சற்றும்‌ அணு காதகட்ட ளைகளும்‌இ ரவிபோல்‌இ லங்குகின்ற இந்திர விமானங்களும்‌ 
காதலுற்‌ றேகண்ட பூதலத்‌ தோரெல்லாம்‌ காணநூ ரயிரங்‌ கண்வேண்டும்‌ என்கையால்‌ (ய) 


மேவாருந்‌ தொழுந்தில்லை மூவாயி ரம்புனிதர்‌ வீதியுஞ்‌ சைவர்திரு வீதிம பர்வ 
தாவாப்ப சிதவிர வாவாஎ னுஞ்சத்ர சாலை யும்பல சோலை யும்நறும்‌ 


பூவாவி யும்‌ வயலும்‌ ஓவாம லேபெருகு பொன்னிநதி யும்தெருவும்‌ மன்னிய வளங்கண்டு 


தேவார மூவர்முதல்‌ பாவாணர்‌ அனைவரும்‌ சிவதலத்‌ தில்திலகந்‌ தில்லைவனம்‌ என்கையால்‌, பூ 


ப தநிச்‌ நி தநித பம கரி கா பமகா ரீ சா சா ௪ நிதா 


குட பிலா ட. ௩ ௪ பகி. மி.கி. பதம்‌ 


சா ச நி 


பம கா ரீ சா சா ௪ நி தா 


சகட கில) தும்‌ 


ரிக்ரிரிச்ச்‌நிச்‌ா- த நிச்‌ நி தபமா 


னந. , தத்‌ - தா , . ண்ட. வம்‌ 


குகா காம்‌ [பறம டிய 2. ௪. கம l 
பிட அ வ. தா . ம பாவ்‌. 


இரண்டாவது சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


ர. சர்பத்‌ இதத பழப்‌ ரல தல்‌ தேவத ரமன த | 
மேவா. ருந்‌ . தொுந்‌ தில்‌ லை.மூ. வா யிரம்‌ புனி தர்‌-வீ தியும்‌ 


டா” மப த தி ॥ 


வர்‌ தி ரு 5 ம டங்‌ களும்‌ 


தபபபம பப த நித பம ப த நீத பத நி. தநி தப த நிதநிச்நி | 
ட்‌ வாப்‌ பரசி விடு வா ப வோ லும்‌ சு திற உ லயும்‌ படல 


மு இடம்‌ த நி த பரு 
லை... யும்‌ ந றும்‌ 


பாபம கம பா தப ம பத நிதப ம க 


பூவா . வியும்‌ வய லும்‌ ஓ : வா. மலேபெ 

ப த நித 

னிய வளங்‌ 
ச்‌ ரிக்‌ ரிக்ம்க்ரிச்‌ச்ச்ரிக்‌ ரிச்நிதபமபதபதநித நி ச்‌ நி த| 
தே வா. ர மூ. வர்முதல்பா. . வா..ணர்‌ அனைவரும்‌ சிவத லத்தில்‌ தில 


ச நி ததி ச ரிக ம | 


வ னம்‌ என்‌ கை... ல்‌ 
இரண்டாவது சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


௨0: 


ர மேளத்தில்‌ 
சன்யம்‌ 
பல்லவி 
சேவிக்க வேண்டும்‌ ஐயா சிதம்பரம்‌ 
சேவிக்க வேண்டும்‌ ஐயா சேவிக்க 
அநுபல்லவி 
சேவிக்க வேண்டும்‌ சிதம்பர மூர்த்தியாந்‌ 
தேவாதி தேவன்‌ திருச்சந்நிதி கண்டு 
சரணம்‌ 


காரானை மாமுகத்து ஐந்து கரத்தானைக்‌ 
கற்பக ராயண்‌ முக்குறு ணியாண்ச்‌ 
சீரார்‌ புலியூர்ப்‌ பதிமேலை வாசல்வாழ்‌ 
தேவர்‌ சிறைமீட்ட சேவற்‌ கொடியானைச்‌ 


சிங்கார மான சிவகங்கை யில்முழ்கிச்‌ 

சிவகாமி சந்நிதி முன்பாக வேவந்து 

பாங்காக வேபிர தட்சண முஞ்செய்து 
பத்தர்கள்‌ சித்தர்கள்‌ பணிவிடை யோர்தொழச்‌ 


சிட்டர்‌ பரவுந்‌ திருமூ லத்தானைச்‌ 

சிற்றம்‌ பலமென்னும்‌ பேரம்ப லத்தானை 
அட்டதிக்‌ கும்புகழ்‌ அம்பல வாணனை 
ஆண்டவ னைத்தில்லைத்‌ தாண்டவ ராயனைச்‌ 


நல்ல திருவிழா ஆனித்‌ திருத்தேரும்‌ 
நாடெங்கு மேபுகழ்‌ நற்கோபு ரந்நான்கும்‌ 
தில்லைமூ வாயிர வர்வளர்‌ வீதியுந்‌ 
திருமஞ்ச னமுமார்‌ கழித்தெரி சனமும்‌ 


மாம க ரீ கரி சத | 
விக்‌ கவே ..்ண்டு 


தரிச்‌ தாமா ம கரீ க ரிசத | ட்‌ தசரிச ரிகமத ॥ 
. , . விக்க வே ண்டும்‌ ஐ. - தம. அப்‌ அம்‌ 


ச்ரிக்ரிச்தரிச்‌ தம தாமகரிச | மகரிச ரிகமத ॥ 
சே. . . விக்க. வேண்‌ . டும்ஐ: தமல்‌ அடவ படம்‌ 


ச்‌ ரிக்ம்‌ க்‌ ரிசா க்ரிச்தரி ச்‌ தம | மக.கரிரிசரிச। தசரிசரிகம த்‌ 


விக்‌ கவே. .ண்டும்ஐ . யாரை டசி கமி டப. ரம்‌ 


ரக பறி 8 தா] 
ண்டும்‌ ஐ 


த ச்ா ரீ 
ண்டும்‌ 


மாதா சா; ரிச்‌. ஈீ ர்‌ ர க்‌ ரிக்‌ ர்க்க்ரிச்‌ாரிக | 


விக்‌ க.  கர்த்தியாம்‌ 


சத மதா! சா தசமி. குட சா 7 i ம்‌ க்க்ரி ர சா ॥ 


ட விக்‌ க . வே. . ண்டும்‌ சி தம்‌ ப ரம்‌ மூ. ..ர்த்‌ தியாம்‌ 


8 தரிரி ச்‌ தாச்‌ ரிக்ரி| சா தச்‌ தமகரி| ம கரிசரிகமத | 
திதே. . . வன்‌ தி . ௬..ச்‌ கண்ணில அட ௮௧1௮ கண்ல வடு 


௮ 


ம்க்ரிசா க்‌ ரிச்த ரிச்தம| ம ககரிரிச ரி ச] தசரிசரிகமத ॥ 
விக்‌ கவே . ண்டும்‌ ஐ. யா... தம்‌ பப பவம்‌ 


தாமா 2:௧2 ௧-௮ அ] 
. விக்‌ க வே . ண்டும்‌ ஐ . 


தா மா த 
னை மா மு 


மகம த ச்‌ | தச்‌ தா மாமா |॥ 5 


குறுணி . . 


சாரிகா மா ம க க ரி ரி ௪। 


க்‌ ரிகா 


லை வா * சல்‌ 


த. ச்‌ த ம க ரி | மகரிசரிகமத॥| 


தாசா ரீக்‌ ரிரிச்‌ றிக்‌ ர ச்‌ 
ப்ட்‌ உறக்‌ யக. எ வை க்‌ 


தேவா சிறை. மீட்டசே . . . வற்‌ கொ. 
தா மாம கர்‌ கரி ௪ த | 


விக்‌ கவே . ண்டு .மை 


கீர்த்தனம்‌ 3 


சிம்மேந்த்ரமத்யமம்‌ : சரிகமபதநிச 
ரூபகம்‌ சநிதபமகரிச 


பல்லவி 
இன்னம்‌ ஒருதலம்‌ இன்னம்‌ ஒரு கோயில்‌ 
இன்னம்‌ ஒருதெய்வம்‌ இப்படியும்‌ உண்டோ 
அநுபல்லளி 
பொன்னம்ப லத்தினில்‌ பூமலர்‌ நான்முகன்‌ 
போற்றும்‌ சிதம்பரர்‌ பொற்பத மேயல்லால்‌ 
சரணம்‌ 


காசி கழுக்குன்றம்‌ காளாத்திரி கச்சி 
கமலால யம்திரு அண்ணாமலை யுறை 


ராசிய மானதெய்‌ வங்கட்‌ கொடுக்கமும்‌ 
நடனமும்‌ இங்கே நளினமும்‌ இங்கே 


பால சந்திர சூரியர்‌ மண்டலம்‌ 
பார்‌இந்தி ரன்பதி பற்றிய மண்டலம்‌ 
பூலோகத்‌ திற்குக்க யிலாசம்‌ வைகுந்தம்‌ 
போதனார்‌ மண்டலப்‌ புதுமையும்‌ இங்கே 


கரிரற்‌ பிணிகள்‌ பறந்துபோ குஞ்சிவ 
கங்கையின்‌ மூழ்கில்‌ கனக சபைவந்து 
தெரிசித்த ளவினில்‌ தேவனும்‌ ஆவன்‌ 
தெரிசித்தோ ரைக்‌ஃண்டால்‌ தேவனும்‌ ஆவன்‌ இன்னம்‌ 


தா பா த நி தப ம 


த லம்‌ ஓ ரு கோ ...யில்‌ 


மபமதபமக காகரிரி ௪ காக்பாம கரி கரிசறி | 


ஓஒ. . ௨௫. . தெய்வம்‌ - டி யும்‌. உண்‌ டோ. 


கா கரி ரி கா க பாம ச்நி த பா பாதநித பமா | 


இட ரு ல்‌ அது தவிம்டலைலை & 3 ஓஒ. . ருகோ.யில்‌ 


க்ரிச்நி தப பமக கரிரி பத நிதபம க ரி கரிசநி | 


ஒறு தெய்‌, வம்‌. மி 2௦ டி. .யும்‌. உண்டோ... 


பா தா தச்‌ரநி ச்‌ 
லர்‌ நான்‌ மூ... கன்‌ 
பத நி தநிச்‌௫ ச்நி ௧ பா பமகரி கரிசநி|| 


பொற்.ப. . த. . மேயல்‌. . லால்‌. 


தபம கா கரிரீ சா ॥ 


பா த நிதபம 
திரி. கச்‌ .. . சி 


முக்‌ கு ன்‌ றம்‌ . 
ரிக கரி ரி ௪ நிசா பம கரி க ம பா ॥ 
ல... i ணா. மலையு . றை 


பத நிதபம பா பா தா ச்தி த= பம தா தசாநி சா ॥ 
சி அய்‌ அமா ன தெய்‌ வங்‌ கட்கொடுக்க . . மும்‌ 


ச்‌ நித பா பமகரி கரிசநி|| 


ச்டிக்‌ கரி ச்‌ நிச்‌ பத நி தநிச்ரி = 


ன. . மும்‌. இங்கே fC ile ன... .மும்‌இங்‌..கே... 


இரண்டர்வது சங்கதியைப்‌, பாடி நிறுத்தவும்‌, 


கீர்த்தனம்‌ 4 
84-வது மேளத்தில்‌ 


சன்யம்‌. 


இராகம்‌ : சரசுவதி 
தாளம்‌ : சாபு 


ஆ. : சரிமபதச { 
அ. : சநிதபமரிச 


பல்லவி 
தீர்த்தம்‌ முதல்‌ மூர்த்தியுந்‌ தலவிசே டமும்‌எங்கள்‌ 
சிவசிதம்‌ பரத்தில்‌ தானே 
அநுபல்லவி 


கீர்த்தனம்‌ செய்யுமெய்ப்‌ பொருண்மூன்றும்‌ ஒன்றென்று 
கேண்மையொடு வேதாக மம்பகரும்‌ ஆகையால்‌ 


சரணம்‌ 


தெரிசித்த போதந்தப்‌ பிரமனின்‌ வாழ்நாளுஞ்‌ செலுத்துபாக்‌ கியங்கள்‌ உண்டாம்‌ 


1. 
பரிசித்த போதுலகு பதினாலும்‌ இரட்சிக்கும்‌ பதுமவிழி யோன்‌ஆக லாம்‌ 


உருசிக்கில்‌ பரம்‌்ஈயும்‌ அன்பாக உட்கொள்ளில்‌ உருத்திரன்‌ பதவி பெறலாம்‌ 
வருசிற்ப ரானந்தத்‌ தீர்த்தமதில்‌ ஆடவே மகேசுரனு மே ஆகலாம்‌ 

கல்லுமுதல்‌ மணல்களுந் துகள்களும்‌ இலிங்கமெனக்‌ கருதும்‌ வேதங்களெல்லாம்‌ 
தில்லைதனில்‌ உண்டான குளப்படியில்‌ நீரெல்லாஞ்‌ சிவகெங்கை யென்று சொல்லாம்‌ 


குல்லைமால்‌ புகழ்‌அரிய கூபங்கள்‌ ஆனந்த கூபமென்றே பகரலாம்‌ 
வல்லநட ராசர்‌ பதங்காணாம லேதலத்தில்‌ வசித்தவரும்‌ முத்தி பெறலாம்‌ 


சிந்தைமகிழ்‌ சம்பந்தர்‌ தெரிசிக்க யாவரும்‌ சிவரூபம்‌ ஆன திரமும்‌ 
தந்திமுதல்‌ இந்திரர்மூ வாயிரம்‌ புனிதரும்‌ நாரதருந்‌ தொழுதேத்த வே 
வந்துதெரி சித்தவர்க்கு மாறாத பேரின்பவாழ்வு தருகின்ற பதமும்‌ 

கத்தமுறு கோதைசிவ காமிபங்கில்‌ நடனமிடு கடவுள்‌ அருள்‌ வடிவாகையால்‌ 


ச்ரிம்ரிச்ரி ச்‌ நி தபமபத || 


ர்த்தியு ந். . - ௦ 


(ட ப. அப 


ரி சதி த ச௪॥ 
௨. எங்‌. ௨ ட கன்‌ 


ச்‌ ச்நிதபமபா ॥ 


சரி ம்‌ ரிம்ரிச்‌ | சதித்‌ 
யொ... டு... வே. - 


ரிச்நித பமபத| பதச்ரிம்ரிஃ 


[17 டை வா்‌ இர டட கை... 


இரண்டாவது சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


| தநித 
க ளும்‌ 


ரி ச 
நீ ரெல்லாம்‌ 


ரிச்‌ ரி ச்நிதபமபத | 


த்தில்‌ வசித்தவ.ரு 
இரண்டாவது சங்கதியைய்‌ பாடி நிறுத்தவும்‌. 


-:௦:— 


இராகம்‌ : பிலகரி 
தாளம்‌ : சாபு 


கீர்த்தனம்‌ 5 


ஆ: சரிகபதச 29-வது மேளத்தில்‌ 
அ: சநிதபமகரிச { சன்யம்‌ 


பல்லவி 


சிற்சபை தனிலே கண்டுகொண்டேனே என்றும்‌ 


அனுபல்லவி 


அற்புதக்‌ கூத்தனை நாடி அவனி யெங்கும்‌ தேடிச்‌ 


சரணம்‌ 


வையகந்தரு சிவகாமி மாலே -- கொன்றை 


மாலையென அணிந்தானை மாந்தர்க்குமுன்‌ னாலே 
செய்யும்நாள்‌ வாசனையின்‌ மேலே -- கடல்‌ 
திரையெனவே வருபுறவி தீரும்வகை யாலே 


அடியவர்கட்‌ கருள்புரிகு வாளைப்‌ - பண்டு 
அரிபூசை உவந்துடன்சக்‌ கரமளித்‌ தோனைத்‌ 
துடியிடையாள்‌ மலைமகள்பங்‌ கோனை அன்பாய்த்‌ 
தொழுபவர்க்குக்‌ கதிகொடுக்குந்‌ தூயவெளி யானைச்‌ 


தேவர்வா னவர்கோன்‌ மா லாதி -- மெய்ம்மை 
திகழ்மூவா யிரவரில்நான்‌ ஒருவனென்ற நீதி 
மூவர்பா டலுக்கருள்‌ அ னாதி -- வந்து 
மூவுலகுந்‌ தொழுந்தில்லைத்‌ தனிநடஞ்செய்‌ சோதி 


முனிவர்புரி தவமகிழ்ந்தே யன்று -- இன்ப 
முடிவிலா அருளளித்த முதலேநான்‌ என்று 
தனியேநீ யறிவாய்‌என இன்று நின்ற 


சாட்சியைக்கண்‌ ணாற்கனக சபைஅருகே நின்று சிற்சபை 


20 


பப மக ரி க 
கொ ண்‌ டே. 
ச்நி த பா 


ச. . பை 


பதச்‌ தபமகரிக | 


கொ .ண்‌.டே. , 


ச்நி த பா 


ச. பை 


ப தச்தபமகரிச |} 


(டப பப டம்‌ ப 


பபமகரி கவத || 


என்‌ . றும்‌ . ௨ 


ப தச்தபமகரி௪॥) 


நி தபம க ரி ௪ |) 


ச்நிநித பா, | 


ட அப்பை பை 4. ௪௯ 


பபமககரிக 


கொண்.டே.. 


தீபா 


இரண்டாவது சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


AE ACEC, 


= த பமககரி சா || 
கதய 2ல்‌ 


லே. ௨2 ன்‌ 


தபமகரிகபத 


PoE 


கமகாகரிச;, 


௨௨ தே. 


ப தநிததபமக 
லா. &.௮அ.ர௫. 


ச்நி தபா 


அ. ரு கே 


இரண்டாவது சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


பபமக பமகரி ॥ 


ரிக ப மகரிக| 


இன்‌ SSS அ 


பதச்‌ ச்‌ நிநி த॥| 
மு. தலே. . 


கீர்த்தனம்‌ 6 


27-வது மேளத்தில்‌ 


இராகம்‌ : கமலா மனோகரி ஆ : சகமபநிச { 


தாபம்‌ : ரூபகம்‌ அ: சநிதபமகச சன்யம்‌ 


பல்லவி 
நடனங்‌ கண்டபோதே என்றன்‌ 
உடலம்‌ பாக்கியம்‌ செய்ததே 
அநுபல்லவி 
விடம்‌ அணிந்த கண்டா மன்றுள்‌ 
மேவும்‌ அம்பல வாணா வுன்றன்‌ 
சரணம்‌ 


அரிஅய னுந்தேடிக்‌ காணா - அனல்‌ 


உருவாய்‌ நின்ற காரணா - மணம்‌ 


மருமலர்ப்‌ பச்சிலை கொண்டு தினம்‌ 


உருகும்‌ அன்பர்சிந்தை ஒன்றும்‌ - உன்றன்‌ 


அன்னை தந்தை நீயே - என்றே 
உன்னை நம்பி நாயேன்‌ - நின்றேன்‌ 
என்னைக்‌ காத்தருள்‌ சர்‌ வேசா - தில்லைச்‌ 


சொர்ன சபைநட ராசா - உன்றன்‌ 


பதஞ்சலி யொடுபுலிப்‌ பாதர்‌ இ 
தயம்புகுந் தாண்டவ னே - உனை 
நிதம்பிரி யாச்சிவ காமி . மகிழ்‌ 
நேசனே சிதம்ப ரேசனே - உன்றன்‌ 


:0: 


ச்‌ நிதப || 


பநிச்நிதபமக மபமகசநிசக(॥ 


ட்‌ SSG செய்‌ . . த.தே. 


மா பா; நீ ச்‌ நிதப மகமப | 


னங்‌ கண்‌ . ட தே... 


ச்ச ப்‌ 


பநிச்நிதபமக 


மபமகசநி கக ॥ 


EE AD 


செய்‌ . . . த.தே. 


நிசகமபா நீ ்‌ = மகமப நிபநிச்‌ | 


னங்கண்‌.ட ௫2 அட கல்‌ அன்த 


ு 
ச்‌ நிக்ச்நிதபம = தபமபமகசக| 
DENT os ட்‌ செய்‌. 


௨... ததே. 


மா பா ; நீ ்‌ ; ல்‌ 


னங்‌ கண்‌ . ட 2 தே. 0 


தபமகமாபா = ப நிபநிசாச்‌ா | 


ம.ணிந்‌ . த ங்‌. டா. . மன்றுள்‌ 


ம்க்ச்நி தபமக | மபநிச்‌ = நி தபா மகச௪க ॥ 


வும்‌ . . அம்‌. பல விர எ ட ௩ ணா. ஃ. வுன்றன்‌ 


ட னி 
இரண்டாவது சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌ 


கந தர்ற | மாபா = மகமாமககா 
ட. ச லியொ டு பு லிப்‌ பா. தர்‌ இ. . 


ச நிசாச நிசா = கமபமபாபா 
பு . குந்தாண்‌ . னே. . . உளை 


தபமகமாபா = ப நிபமிச்ாச்ா 
பி.ரி.யாச்‌ கா. மி. ம சிழ்‌ 


ட்‌ 


ம்.க்ச்நி தபமக | மபபிச்‌ = நிதபாமக௫சக ॥ 


ச.னே. சி. தம்‌ ப.ரே. 


இரண்டாவது சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


:0:—— 


கீர்த்தனம்‌ 7 
காமவர்த்தனி ஆ. : சரிகமபதநிச 
சாபு அ.: சநிதபம்கரிச 

யல்லவி 


ஈசனே கோடி சூரியப்‌ பிர 


காசனே கனக சபை 


அ!நுபல்லவி 


வாசனே ஆனந்த நடராசனே 


சரணம்‌ 


அறியேன்‌ நெஞ்சில்‌ நேசம்‌ . 
பிறியேன்‌ வருங்‌ ககுமங்‌ 


ச .னேயுன்‌ .றன்‌ 


{ 51-வது மேளம்‌ 


[32] 
> 


குறியேன்‌ அறிவில்‌ லாத 
சிறியேன்‌ என்னைநீ யாளாய்‌ 


நினையேன்‌ உனை வேடமும்‌ 
புனையேன்‌ சிவ கங்கையில்‌ 
நனையேன்‌ கொடிய தீ 


வினையேன்‌ உய்யவே யாளாய்‌ 


துதியேன்‌ வணங்கா வஞ்ச 
மதியேன்‌ என்றாலும்‌ சபா 
பதியே நம்பினேன்‌ சிவ 
கதியே தந்து எனையாளாய்‌ 


ரத 2 


ர ர] 


ப 


கரிகரிசரிகம ॥ 


க.ன .க. சயை 


கரி ச நி ॥ 
பதக 


தநிச்ரி ச்நிதப ம॥| 


க னஃ உக சபை 


கரிகாபமகரி (| 


கர்வ மில கட 


தறிச்ரிச்நிதபம| 


கடன. ௨க.உச்பை 


ன ௧ சு பை 
ரி க்ரிக்ரிரிச்ச்‌ா | 
ஆ து 2 த யம 


ம கமககரி- கரிசநிசரிகம 


இன்த 


பாடி நிறுத்தவும்‌. 


வட்‌ பட ப்‌ ம்‌) 


ச ம தியேன்‌ 


கரிசநிசரிகம 


ச மதியேன்‌ 


கரி ௪நி சா 


அப அல 21 


தச்ச நிச்‌ ்‌ i க்ரிக்ரிரிச்ச்‌ 
நம்‌ பி. னேன்‌ இ அய. 


ச்‌ நி த பா ம கமககரி 5 கரிசநி சரிகம 


என்‌ . னை CELE அரப ப கனா யி 


“(ஈசனே '” மூன்றாவது சங்கதியைப்‌ பரடி நிறுத்தவும்‌. 
= 0: 


கீர்த்தனம்‌ 8 


இராகம்‌ : ரிஷபப்ரியா ஆ. சரிகமபதநிச 
தாளம்‌ : ஆதி அ. சநிதபமகரிச 


{ 62-வது மேளம்‌. 


(2-களைச்‌ சவுக்கம்‌) ' 


பல்லவி 
அம்பர சிதம்பர சதானந்தமே 
அடிகள்‌ மறவாதருளும்‌ அநுதினமுமே 
அநுபல்லவி 


செம்பொன்மலைச்‌ சிலைவளைத்த திவ்யபர மானந்த 
சம்போசிவ சங்கரதிருத்‌ தாண்டவ நடேசா 


சரணம்‌ 


கங்கைமதி யரவசையக்‌ காதில்குண்‌ டலம்‌ அசையச்‌ 
செங்கைமழுத்‌ துடியசையச்‌ செக்கர்சடை யசையப்‌ 


௯. % * 


பொங்குபுலி பாம்பசையப்‌ பொற்பாதசிலம்பசைய 


மங்கைசிவ காமிமனம்‌ மகிழநடம்‌ புரியும்‌ 


நின்மல நிராலம்ப நிர்க்குண நிரஞ்சன 
சின்மயா னந்தபர சிற்குணசொ ரூபா 
வன்‌ மலங்கள்‌ நீக்கியருள்‌ வாரியுற வேயெனது 


புன்மையற உமைகாணப்‌ பொதுவில்நடம்‌ புரியும்‌ 


துங்கமறை ஆகமங்கள்‌ சொன்னவிதிவழுவாமல்‌ 
சிங்கார மாமகங்கள்‌ செய்துதினந்‌ தினமும்‌ 
மங்காத நீறுபுனை வைதிகமூ வாயிரர்கள்‌ 
நங்கோன்‌என்‌ றேபரவ நாளும்நடம்‌ புரியும்‌ 


_———:0 = 


ய. சா சா ச்‌ நி நீ நிச்‌ நி.ரி ச்‌ நி தா 


பா தரி கப மா. 
அம்‌ ப நடவட பரக தம்‌ . ப 
ரி கமம்‌ கழி 
ன ந்த . மே 


3 த பமா பா தரி தபமா 
சிவக்‌ ட ய 


பம காரி க ம ப. த நி 


கவ்வ வண்டிக்‌ மே 


ச்ரிக்ரிறிச்ரிச்‌ க்ரிரிச்‌ ரிதபா தநிச்‌ா நிதபதநீ தபமரிகம 
அப்ப்ரம்‌ டப ல துலாம்‌ ல திப 


அ ப மி 


த டரிச்‌மித பமா பா த நி 


ந்‌ த மே 


த நி த ப மா க ரிகா 


ஞு 0% | 


நிச 

பொ 
சா ச்‌ ரிச்‌ரிகாக்ரி 
து இவ்‌ யக, உ. 3 


தா ண்ட . வ 5 
௨ அம்பரசிதம்பர '' மூன்றாவது சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


நிக க 


ம 
தி ய ர 1 i கா 
சா 


சரி 


“: அம்பரசிதம்பர ?” மூன்றாவது சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


கீர்த்தனம்‌ 9 


இராகம்‌ : பெளளி ஆ: சரிகபதச 1௪ மேளத்தில்‌ 
தானம்‌ : ஆதி அ: சநிதபகரிச 


சன்யம்‌ 
பல்லவி 


நீதயவாய்‌ என்னை யாளாய்‌ - இரு 


மாதவர்‌ பாடுகங்‌ காளா 


அநுபல்லவி 


தாதகி சூடிய தோளா - உமை 
காதலா குஞ்சிதத்‌ தாளா 


சரணம்‌ 


ஓலிகடல்‌ விடம்உண்ட நேயா - சிறு 
புலியின்‌ அதளுடைய தூயா 
மெலியும்‌ அடியவர்ச காயா - பதஞ்‌ 
சலிபுலி பணிநட ராயா 


காலனை வகைசெய்த காலா - புலிப்‌ 
பாலனை ஆண்டக பாலா 
வேலைத்‌ தரும்‌அனு கூலா - ஐந்து 
கோலனை வென்றதிரி சூலா 


மூவர்‌ பரவியவி னோதா - திரு 
தாவ லூரன்விடு தூதா 
யாவரும்‌ நம்பின பாதா - மகா 


தேவா கனகசபை நாதா 


சா 


நீ 


நிதா பா 
. த ய வாய்‌ 


பதசா ,நி தாபதச்நி தபநித | 


என்னை * க 


அ] ய்‌. 


தய வா. 


பதச்ரிக்ரிச்‌ ச்‌ நிதப தரி ச்நி | 


. என்னை. 5 


BY 2 


தய வாய்‌. 


பத சா ,நி தாபா பாதபதப 


௨மா..த வர்‌ பா டு கங்‌ 


; த.யாதபாபக 
தா. த கி சூ. . ௨ 
ச்‌ ரிக்‌ 


உக திலா கா 


ய, த. 


பா, பபாபாபா த 


கா.லனை வ தைசெய் த . 


: ப காதபாக ப கரி சாசா 


பா.லனையாண்‌.. 


தபாதபா பகத ப கரிகா | 


வே. லனைத்த. ௬ ம்‌ அ. 


ச்‌ ரிசாரீச் ரிக்ரி 8 ச்சா | 


, கோ. ,ல னை, . .. ௨ 


ப. த. 


; தத பா 
. என்‌ ஊனை 


தபகரிகா | 
டி.ய 


உச்ரிக்ி ச்சா | 


டக 


| ப கதபகபகரி 


யா . 


பகதபகபகரி 


OUP Es OT 


தப தப கபகரி 


யா. லத்‌ டால) 


| கரிகா பகதப 


. கார , உ (85 1) 


பத சாச்‌் நிதா 
(E23 ட்ட ௨ ௨2 


ச்‌ நிதா 
. குஞ்‌. 


பா 


தா 
சி தத்‌ 


பதா | :; பகப தச்‌ 


கா. லா. . 


| சரிகாரிகபா 
LF» sis se. 
பதச்‌ ச் நிதா 


னு கூ. உ EET 


ச்நிதா தாபா 


வென்‌ . ல] 


௨௦ 2 


பகதபகரிகா| 


தா... உள. ௦ 


மூன்றாவது சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


| ச்நிதாபா பாழ்‌ 
பு லிப்‌ 


| கப தா த பபா ழு 


உ லா . ஒ 


சா 


 ஐற்து 


| ஆம 


லா 


|] பகத பகரிகா 
திரி சூ 


உலா 


மூன்றாவது சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


கீர்த்தனம்‌ 10 


இராகம்‌ : கீரவாணி ஆ: சரிகமபதநிச { த்‌ 
3 
தாளம்‌: ஆதி அ: சநிதபமகரிச 


பல்லவி 
உனை நம்பினேன்‌ ஐயா சரணம்‌ - (தான்‌) 
அநுபல்லவி 


(நாகம்‌) புனை சம்போ நடராசா 


புலியூர்‌ வாழ்‌ ஈசா 
சரணம்‌ 


இருவர்தம்‌ இசைகொண்ட காதா... தித்தி 
எனநின்று நடஞ்செய்யும்‌ இங்கிதபொற்‌ பாதா 


திருநாவல்‌ ஊரன்விடு தூதா - தில்லைச்‌ 
சிவகாமி ஒருபாகா சிதம்பர நாதா 


௬ழுவிடை தரிக்கின்ற கையா - கொன்றை 
மலர்மாலை புனைகின்ற வடிசுடர்‌ மெய்யா 
எழுபுவி துதிக்கின்ற துய்யா - அன்பர்‌ 
இடமாய்‌ இருந்தின்பம்‌ உடனாளும்‌ ஐயா 


நெடியமால்‌ அயன்தேடிக்‌ காணா - தெங்கும 
நிறைந்தவா எலும்பெல்லாம்‌ அணிந்திடும்‌ பூணா 
அடியவர்‌ தொழுந்தமிழ்ப்‌ பாணா - தில்லை 
அம்பதி நடராசா அம்பல வாணா 


ரை 


சா சா ச்நிதா பா ப கமபாதாநீ = ஆ 
உனை நம்‌. , பி னேன்‌ ப ணம்‌ நா , ன்‌ 


ச்ரிச்ரிச்‌ நிதாபா பம ரி கா| ; 9 பா தாநீ | 
உடனை .நம்‌. பினேன்‌ - ஐ உன்‌ 


ச்‌ ரிக்ரிச்‌ நிதா பா கம கரிகா| ்‌ க க மபாதா நீ ॥ 
உ னை. நம்‌... பினேன்‌.. ஐ ணம்நா டன்‌ 


ச்‌ ரிக்ம்க்ரிச்‌நிதபபம கரிக | ; க [சா ரிகமப தி 
உ .னை.நம்‌.' பி னேன்‌ ௨... ஐ க ணம்‌ தா. ௨. . ஒன்‌ 


சா சா ச்நி தாபா.ப-ம.க..ரி கா 5 113 1 வற்‌ a 


உனை நம்‌ உயினே..... ன்‌ ஐ ள்‌ 
௭ சா சரிதா த சிதி சோ! ணச்‌ ச ரிகா [ரிக்‌ ம்க்க்ரிரீ॥ 
பு னைசம்‌. * : ரா க உவ பில பி பகம்‌ பு 
ச்‌ ரிக ரி சநி தப்தச்ாறிச்‌ா.; 0 ௪ ச்‌ ரிகா |ிக்மாப்ம்க்ரிச்நி | 


பு உடனை. சம்‌ A 1 வ கட்ட அப்பப்ப 


ரிக்‌ ரி ச்‌ நிதபதச்‌ா நிசா 1ரிச்ரக்ரிச்ரிகாம்க்‌|சிக்மாப்ம்க்ரிச்‌ நி॥ 


1 இரத க தனை தல்‌ அ A(T எல்ல ப வதன CULO SM அழுவ IE LT 
ச்‌ *க்சிச்நிதபதச்‌ நிசா; |நிச்ரி.ச்ரிக்‌. 9 க்‌ | ம்‌.ம்க்‌.க்ரிரிச்தி| 
வக வச்‌ அரக த்த வ ன SIE நட பபற வம அனபப ILI DET EAC 
உரி ச ரிகரிச்நிதபதசாநிசா ;|ரீ ரிச்‌ ச்‌ ரிகா [ரி க்‌ ம்க்‌ கர ॥ 
கரக A பல aE அதர்ம Cad la பதிகப்‌ பவ 0௧ Siemon dias 


க்ம்க்க்‌ ரிரீச்‌ா; ச்‌ ரி தா[பத தி தப மகரி|சா ரிகம பததி 


திய அத்தா 8. டட வம்ப அத காப்பக. அப வித களம்‌ பஃப்‌ 


மூன்றாவது சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


A படச்‌ மத AE LA EE ௪ பம்‌ 


ரி கா | 
மழு விடை த . ரிக்கின்ற கை... யா : . கொன்றை 


ரிகா மா , பாதா நீதா ரியா. பதா. பி ட மா [ட தப த௰பா,| 
மலர்‌ மா. லை பு னைகின்‌ ற்‌ டி ௬ டர்‌ OA TMF 
ச்‌ சாச்‌ நி தாதா ச்நிச்‌ சா | 7 ச்‌ சரிகா |8 க ம்‌ க்‌ கரி 7] 


எ மூ.பு.. விது திக்கின்ற துய்‌ அன்வர்‌ a} 


ம்க்‌ கிர சாசாச்‌ நிதா | பதநித பமகறி| சா ரி 


கமபதநி॥ டீ 
இ .ட.மா.ய்‌ இருந்தின்‌ பம்‌ ௨ .டன்‌ ஆ. 


2 ளம்‌ஐ . . யா. 
மூன்றாவது! சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


௦ 


கீர்த்தனம்‌ 11 


ஆ : சகமபநிச 
௮: சநிதபமகரிச 


ன்‌ மேளத்தில்‌ 


சன்யம்‌ 


என்னை எனக்குத்‌ தெரியச்‌ சொல்வாய்‌ - தில்லைப்‌ 
பொன்னம்‌ பலத்தரசே 

அனுபல்லவி 
தன்னை அறியும்‌ அறிவதும்நீ சற்றுத்‌ 
தப்பவொண்ணா திப்போது சாமி சமயம்‌ 

சரணம்‌ 

பூதமூம்‌ நானல்ல பொறிபுலன்‌ தானல்ல 
"ஓதும்‌ மனாதி ஒருநான்கும்‌ நானல்ல 


போதக்‌ கருவி புறம்பஸ்ல உள்ளல்ல 
வாதமும்‌ தானல்ல என்று மயங்கும்‌ 


ஒளியல்ல இருளல்ல உடலின்‌ நிறைவல் வ 
வெளிறல்ல கறுப்பல்ல விளக்கொத்த தல்ல 
அளியும்‌ அவத்தையல்ல: அவத்தை பிரிவதல்ல 
தெளியும்‌ அறிவும்‌அல்ல தெரியாத தல்ல 


பாசமும்‌ நானல்ல. பதிபசு நானல்ல 
பேசில்‌அணு வும்‌அல்ல பெரியவுரு வும்‌அல்ல 
ஈசர்‌ இலங்க இலங்கும்‌ போழருளல்‌ல்‌ த 
கோசர மேயேக தேசமும்‌ நான்‌ அல்ல 


சேர்ந்து வருவதல்ல சேரா திருப்பதல்ல 
ஓர்ந்து களிப்பதல்ல ஓரா திருப்பதல்ல 

பேர்ந்து வருவதல்ல பேராத்‌ தனியுமல்ல 
தீர்ந்த உயிரேது தில்லை; டேசா 


சா || 


சொல்‌ வரய்‌ 


ரீ _ சா (| 
ச்‌ சொல்‌ வாய்‌ 


-; மகரிசகம।([ 


ததர என 


பநி க்க ம்‌க்ரிச்நிதபம க ரிரீசா சா | 


உட னை . எடடனக்‌் குத்‌ - ய . ச் சொல்வாய்‌ 


ரிச்நி த ப.மகம || 


௧ ட சே ௮ 2 


சா கரி சீகா: சாப... ” 


சொல்‌ வாய்‌ 


ச்நிதப ச்ரிசாழு 
வ.தும்‌ நீ. 


கரிசநி சசகம(| 


சா, மி. சமயம்‌ 


ண்ட ச அப்‌ (ச. MEE சா ச ரி ரி தபா 


தமும்நா . னல்‌ ல ப்‌ தா னல்‌ , . ௨ 


ச சிசாகமயாழி 


ஐ சசகம ப ம கரி 
னா.தி. ஒ . ௫ . ம கும்‌. நானல்‌ ல 


ச்நிதப ச்நிச்‌ா ॥ 


வுள்‌ . . ளல்‌ . ௯ 


கரிசநி சசகம|( 


மஃயங் கும்‌ . . 


கரிரீ சா 


யச்‌. சொல்‌ வாய்‌ 


கீர்த்தனம்‌ 12 


ஆ: சரிகமபதநிச ல அ 


அ: சதபகரிச சன்யம்‌ 


பல்லவி 


உன்பாதமே.துணை கிருபை செய்யாய்‌ - அஞ்சல்‌ 
என்பார்‌ எனக்கு வேறில்லை மெய்யா 


அநுபல்லவி 


அன்பாகி அம்பலத்துள்‌ ஆடும்‌ ஐயா 
அனல்வடி வெனவொளிர்‌ பனகச யளன்முத 
லீனர்‌அநு தினநிறை கனகச பேசா உன்பாதமே 


சரணம்‌ 


பலதெய்‌ வமுந்தெய்வம்‌ எனக்குறி யேன்‌ - நின்னை 
அலதென்‌ மனதில்‌ஓன்‌ றையும்‌ அறி யேன்‌ 


வலதெள்‌ ளளவும்‌ இல்‌ லாச்சிறி யேன்‌ 
மருவிய அருவினை இருளற அருளம 
, ரரும்‌ உல கருமகிழ்‌ திருநட ராசா உன்பாதமே 


என்னள வினில்சித்தம்‌ இரங்கா தோ - வந்து 
சொன்னதெண்‌ ணாதப ராமுகம்‌ ஏதோ 
உன்னுதல்‌ உதவுதல்‌ எப்போ தோ 

உடல்வளை படஅடர்‌ அடல்வினை கெடவொரு 
மடவர லொடுமிடும்‌ நடனவி னோதா 


இனியவர்‌ எவர்‌எனக்‌ கென்குறை தீராய்‌ - யோக 
முனிவரை வாழ்வித்த உபகா ரா 
- தனியாம்‌ பெரும்பற்றப்‌ புலியூ ரா 
சயமிகு புயதனி முயலகன்‌ தெளியம 
னிதபதம்‌ அருள்தம நியசபை நாதா 


றட டட்ப ம்‌ 


த நிச்ாத 
டி . வென 


தபகம பா த ச்‌ த நி 
னக எச ய னன்‌ மு . 


ச்‌.த பா த நி 1 த கிகி 


திட. டன நி. க .ன 
பல்லவியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


தநி சா தாபா | ஈக ம பதக நிச்‌ தய கரி சரி. | 
தெய்‌ . வ மும்‌ தெய்வமெனக்‌ குறியேன்‌ நின்‌ ,னை 


த நி சாபரிடகமா புரி ௧ ம ப தநிச்த 
என்‌ . மனதில்‌ ஓஒ ன்றையும்‌ அ . றி. யேன்‌ 


த பகரிகமபா [த பகரி சா ரிச ரிகமப| 
து. எள்ளளவும்‌ இல்‌ . : லா ச்‌ சிறியேன்‌ 2 


பாதநிச்‌ ச்‌ தப | க க ரி ரி மபா த நி ச்‌ || [4 


விய . அரு வினை இரு ள. ற ருள்‌ ௮ .. ம 


தயகம பாத. நி| சா த. நி ச்‌ ரிக மி கு; 
உ .ல . க ரம்‌ aT ழ்‌ தி , ௫ 


ச்‌ த.பா.த நிசா | த ப - சச தநி சரிகம 


FF ப ட ப்ட்‌ சா 


$ இ தி ச்‌ாஸதா 


யா 


கீர்த்தனம்‌ 13 


ஆ. : சரிமபதச 2 மேள த்தில்‌: 
சன்யம்‌ 


சதபமகரிச 
மவ்லவி 


சந்ததம்‌ உன்பாத சேவை 
தந்தென்மேல்‌ கிரூபை பாராய்‌ 


அநுபல்லலி 


செந்திரு மேவும்‌ புலியூர்ச்‌ 
சிற்சபை நடேச சாமி 


சரணம்‌ 


வண்சிலம்போ சையளிக்கப்‌ 
யாவியென்வி னையொளிக்கக்‌ 


கண்கள்‌ ஆனந்‌ தந்துளிக்கக்‌ 
கண்டென்மன துட்களிக்கச்‌ 


சிந்துரப்போர்‌ வையும்‌ ஆடத்‌ 


தேவர்கள்‌ மறையாட்‌ 


ஐந்தெழுத்து ருவம்நாட்‌ 
அணிமலர்தூ விக்கொண்டாடச்‌ 
4 311 


யங்கயக்கண்‌. மால்‌ கரணாப்‌ 
பாதனேபொற்‌ , பணிப்பூண 
தங்கவில்வா சுகிநாணா 
சம்புவேஅம்‌ பலவாணா 


அட்டம்‌; இழ? 


3 தாசா : 


தென்‌ மேல்‌ . 


க்ரிச்ச்தப மா 


சந்‌ . த தட து ம்‌ 


சரிசரிகரி= தாசா ட்‌ மரி பம 


தந்‌ 5௨௭ தென்‌ மேல்‌ 9 கிருபை . 


த பமமகக ரீ 


த 


தபச்தபமபத॥| 


பா.ரா 


சே. 


வை 


ய்‌ 


॥ 


தா பா த ப ப ம 


க வில்‌ வா ௨. ௨ 


மா ம்‌ க்க ரி 


வே அம்‌ 


கீர்த்தனம்‌ 14 
28-வது மேளத்தில்‌ 


இராகம்‌ ; சுத்த தன்யாசி ஆ. : சகமபநிச { 
சன்யம்‌. 


» . ௪. 
நனம்‌ ௨ ரூம்கச்‌ : சதிபமகச 


பல்லவி 


சித்தர்‌ இன்னம்‌ உண்டோ பூலோகத்தில்‌ 


சித்தர்‌ இன்னம்‌ உண்டோ 
அநுபல்லவி 


அத்தர்‌ தில்லை வாழும்‌ அம்பலவாணர்‌ 


ஆனந்தத்‌ தாண்டவ ரரயர்‌ அல்லாமல்‌ 
சரணம்‌ 


ஒப்பிடு வித்தைகள்‌ எப்படி உலகத்தில்‌ 


உடலே செப்பாக உயிரே பந்தாகச்‌ 


செப்பிடு வித்தைகள்‌ வினையா டினபின்பு 
செப்பும்‌ இல்லை பந்தும்‌ இல்லை சென்றறிவீர்‌ என்றொளிக்குஞ்‌ 


இதஞ்சொலிக்‌ கின்னரர்‌ கிம்புரு டர்பாட 
இடத்தனில்‌ அம்பிகை கண்களி கூடப்‌ 
பதஞ்சலி வெம்புலி அஞ்சலி நாடப்‌ 
பதஞ்சலி யாமலே நிதமும்நின்‌ மாடும்‌ 


மாலோஇ பிரலனுந்‌ தேடரி தான 
மரைப்பதங்‌ கண்டு வணங்கித்‌ துதித்திடச்‌ 
சாலோக சாமீப சாரூப சாயுச்சியநீ 


- தந்தருள்‌ தாண்டவ ராயர்‌... அல்லாமல்‌ 


௮0 


நிபச்திச்‌ சா || 


கடக ஒரி] 


க்க்ச்நிப ம பா[ 


ஒக க ப ர. ப, 


பச்‌ நிச்‌. க்‌ | ச்‌ ச்‌ பநிபமகசகம( 


க அல்‌ . . வ, - 22 


பல்லவியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


மப ம ௧ மா | ம க ப க சகமகக சார்‌ 


லொடு பி ர ம. னும்‌ தே. ட 


நிபநிச=நிசநிசகசகம|கம 


மலர்ப்பதங்‌ கண்டு வணங்‌. . கித்‌ து. 


அ ஸ்ட எம்‌ ச்‌ 5 | தி.ய ச்‌ க்க்ச்நிப.மபா | 
க 


ப ்‌ ப .சா.யு ச்‌ யத்‌ 


ம கமப ம பநியச்‌ நிச்க்‌ | க்‌ ச்‌ நி 5௪ ப நிபம ௧ ௪௧௬ம॥ 


ரா யர்‌ . அல்‌.  - லர. மல்‌ 


தந்‌ . த ருள்‌ தாண்‌. ட வ. ' 
பல்லவியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


OT அடர ட்ட 


கீர்த்தனம்‌: 15 


இராகம்‌ : சகன்மோகினி ஆ: சகமபநிச ரை மேளத்திற்‌ 
தாளம்‌ : ஆதி அ: சதநிஎமகரிச பிறந்தது 


பல்லவி 


கரீணாமல்‌ இருந்தால்‌ என்‌ கலக்கந்‌ தெளியாதே 


அந்து டூல்‌ ல வி 


பூணாரம்‌ அரவணிந்த பொன்னம்பல நாதனைக்‌ 


சகம்‌ 


திரிபுரத்தை எறித்தாளைச்‌ சங்ஜையில்ஙான்‌ தரித்தானைக்‌ 
கரியுரித்துப்‌ போர்த்தானைக்‌ கங்கைமுடித்‌ தானை 


அரியயனுந்‌ துதித்தானை ஐந்தெழுத்தாய்‌ உதித்தானை 
உருவிலியை எரித்தானை யொளிவெண்ணிற்‌ மானைக்‌ 


தலைமாலை தரித்தானைத்‌ தக்கன்சிரந்‌ துணித்தானை 
உலகெலாம்‌ நிறைந்தானை உவமையிலா தரனை 
மலைதனுவாய்‌ வளைத்தானை மறலிவிழ உதைத்தானைக்‌ 
கலைமதியைம்‌ புனைந்தானைக்‌ கண்மூன்றுடை யானைக்‌ 


நாலுகோ புரத்தழகும்‌ நன்மதில்மண்‌ டபத்தழகும்‌ 
சீலமிகுந்‌ தெருவழகும்‌ சிவகங்கை யழகும்‌ 

ஆலமிடற்‌ நினில்‌அழகும்‌ ஆடும்‌அம்‌ பஸத்தழகும்‌ 
பாலின்மொழி யுமையழகும்‌ பரமானந்தத்‌ தழகும்‌ 


:ஓ3- ண்‌ 


8. 


ச்‌ நியசமா-மக ரீ [ரி சசாசா - ரி |;௪- கமப ம பநிழு 


மல்‌ - இ . ந்‌ தால்‌ , என்‌ -கலக்‌ .கந்‌-தெளியா ,தே. 


சால்நிச்நிப மமகபமமக ரீ[க ரி ௪ சா ௪ நி|, ௪ கம ப மப நி 


கசா. ணா ம்‌. லி குந்‌ தால்‌ . என்‌ சலக்‌ ,கந்தெளியா . தே. 


ச்க்ம்ல்ரிச்ச்கிபமகம-பநிச்தி|ப ம ரிசா- சரி |),௪ - கமயம படி 
காம்‌ ணு. 2 மல்‌.௭எஇ,ருந்‌. தால்‌ என்‌ - கலக்‌ .கந்‌ - தெளியா. தே. 
சா;$ ச்‌ நிபா மா - மக ரீ[ரி ௪ 


கா.ர்ணா 2. மல்‌ 5 இ,ருந்‌ தால்‌ 


வா ;ப.திச் நியா - மபம்களகா|ங ம கரி சா- க ம்‌[ய 
| 2 அல்ப வ்‌ 


ME EG OED 22 பரலி அப அயன ரில விப கடத 


சா காம்க்டிச்ச்நிபமபதிசா [ப நிச்‌ நி பமகம[|, 


பொன்‌ பரம யல ல்‌ 0 ந வா இ Ts 


ப்‌ பு > 


௨ ச்கியாமா-மகரி 


கர, ணா. . மல்‌ -இடகருந்‌ 


: அம௱- பபாபா - கீப்மபயா | யா - மநி சி.டி பார்மா -ம கரி சாடு 


திரி புரத்தை-எரித் தா னச்‌- செங்கையில்மான்‌ த ரித்‌ - தா , னைக்‌ 
ரர 2 எட 1 


;கம-க ரீ. சா. ௪௪. ரி சா]; சசி சா - கா [மா 


கரி -யுரித்துச் போர்த்தா.னைல்‌ . கங்கை மு 


; a 


மாபஈயரிச்நியா மப மீகமா| பம க ரி சாக ம] பம ப நிச்ர சா 
அகிய. யனுந்து தித்தா .னை ஜ.ந்தே . ழுத்‌ தாய்‌: உ. தித்‌ தானை 
சாகாம்க்ரிச்‌ ச்‌ நிப மப நிசா] ப நிச்‌ நிபம கம | , கரிசகமயப ஙி 
உ ரூவி.லி.யை.எரித்தா.னை யொ.ளி .வெண்ணீ, ற்று னைக்‌ 
A (௫-௮ 


\ (காணாமலிருந்தால்‌) 


௨௦ 


இராகம்‌ 2 


தாளம்‌, 3 


ஸீரஞ்சனி 
சாயு 


கீர்த்தனம்‌ 16 


ப 
ஆ: சரிகமதநிச { 22-வது மேளத்திற்‌ 
அஃ சநிதமகரிச 1 பிறந்தது 
பல்லவி 
கண்டவர்‌ விண்டிலரே அநுதினமும்‌ 
விண்டவர்‌ கண்டிலரே 
அநுபல்லவி 
கண்டவர்‌ விண்டிலர்‌ விண்டவர்‌ கண்டிலர்‌ 
அண்டரண்‌ டங்கடந்த ஆதி சோதி பாதங்‌ 
சரணம்‌ 


முத்தி பத்தி சத்தி முப்பால்‌ விளைவதல்ல 
நெற்றி யொற்றும்‌ ஒரு நிலமை தானுமல்ல 


தத்தை யென்று தாளம்‌ மத்தளம்‌ அதிரவே 
தித்தி என்று மன்றுள்‌ ஆடுத்‌ திருக்கூத்தைக்‌ 


அந்தக்‌ கரணம்‌ ஒரு நான்குஞ்சத்‌ தாதியைந்தும்‌ 
ஐம்பொறி யும்‌அடக்கி அறிவுடன்‌ கூடிச்‌ 
சந்தித்து நின்றருள்‌ சற்குரு வும்போற்றும்‌ 
அந்தம தாகிய ஆனந்த நடனத்தைக்‌ 


ஒவ்வு தானும்‌அல்ல அவ்வும்‌ இவ்வும்‌அல்ல 
நவ்வுஞ்‌. சிவ்வும்‌அல்ல. நாத நடுவணையிற்‌ 

சிவ்வும்‌ மல்வீம்‌அல்ல சேர்ந்த வட்டம்‌அல்ல 
அவ்வும்‌ உவ்வும்‌அல்ல ஆதி திருக்கூத்தைக்‌ 


1015 


கண்டவர்‌ 


கமத நிசாரிச்‌ 


விண்‌... 


விண்‌ 
க்‌ ரிக்‌ ம்‌க்க்சிச்ரி| 
அண்ட ரண்‌, , டங்‌ 


ரிச்நிதச்நிக த மநி தமக மக| 


ஆ. உதி 
பல்லவியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 
தநிச்நிதச்நித | ம 
ஆ 


ஙி 


ம்க்க்ரிச்‌ரி க்‌ ரிரிச்‌்நி 


யென்‌. . று , மன்‌ , ஃ றுள்‌ 


தமநிதமகமக | கரி ரி ௪ரி 


௦ 965 0-0 ட த்தைக்‌ 


பல்லவியைப்‌ பாடி நிறுத்தவும்‌, 


- 3 இ 


இராகம்‌ £ 


தாளம்‌ 


சயந்தசேன 


சாபு 


கீர்த்தனம்‌ 17 
ஆ: சகமபதச 22-வது மேளத்திற்‌ 
அ : சநிதபமகச பிறந்தது 
பல்லவி 


பாத தரிசனஞ்‌ செய்யும்போதே - செய்த 
பாவந்‌ தொலைந்து மெய்மைப்‌ பலமானதே 


அறுபல்லவி 


வேதம்‌ பரவுந்‌ தில்லை மன்றுள்‌ மீதே - மெத்த 

மிடுக்குள்ள காளியுந்‌ திடுக்கிட உலகமும்‌ 

நடுக்கிடத்‌ திகுர்தியென்‌ றடுத்திட நடித்திடும்‌ 
சரணம்‌ 


பத்தி யுடனேபூசை பண்ணும்‌ பாலன்‌ - தனைப்‌ 
பற்றிப்‌ பிடிக்கவந்த பாதகக்‌ காலன்‌ - 


தத்தி விழவே உதைத்தருள்‌ காலன்‌ - வெற்றித்‌ 


தாண்டவம்‌ புரிந்தென்னை ஆண்டவன்‌ எனவரும்‌ 


மாண்டவர்‌ எலும்பையும்‌ பூண்டவர்‌ சிலம்பணி 


சுந்தர மூர்த்தியார்‌ தமிழ்க்காக - உம்பர்‌ 
தொழுதிடத்‌ தூதுக்கிசைந்‌ தன்பாக 
அந்தமின்‌ பரவைக்கு முன்பாக - வந்த 
அரகர சிவசிவ திரிபுரம்‌ எரிபட 
நகைபுரி வரதர்ப ரமரக சியமான 


ஆல விடம்‌ அருந்துஞ்‌ சர்வேசன்‌ - கங்கை 
அணிந்தவன்‌ மாகயி லையில்வாசன்‌ 

மாலுக்‌ கிளைய உமை மகிழ்நேசன்‌ - சதுர்‌ 
மறைவிரி முடிமிசை உறைபவன்‌ அழல்நிகர்‌ 
கறைவிட அரவொடு பிறையையும்‌ அணிபவன்‌ 


== (0s 


ப ப்‌ பம 


செய்‌ யம்‌ போ 


பப : க அட பப 


நிதயா | த 


ட்‌ ்‌ ப்‌ ்‌ 


ச்க்ம்க்சாச்‌ றி | 


ன .கா. ளியுந் 


நி தபா ம ப | மப மகசா2 


திகுர்‌ தியென்‌ றடுத்தி .ட 


“ பாததரிசனம்‌ '* 


பம ௰ம க மா | மா 


டவ (6 பூ 


௪ சநரிநிததா | ௪ நி 


ம| ம 


ப்‌ 


நி தபபபமக| க ௪ க ம பா ॥ 


AEC அம்சத்‌ படம்‌ ணட வக்ப்‌ 


நித தபமாபம[| சா கமபமபா॥ 


தைத த. . ருள்‌ 


& 


ச்‌ நி த பா | 


நிதப மபா 


ப அம 


ச்க்ம்க்‌ சா ச்‌ நி | 


= நிதச்‌ 
அடு, சத்ரு . வெற்றித்‌ 


நித .த பபா ப 


பு. ரிந்தென்னை . 


த 


ப ம்‌ ப | 


லும்‌ பையும்‌ 


ம ப தச்‌ 


ஆண்ட .வன்‌ எ டன வரும்‌ 


மா ம க சா கமபமகசகம ॥ 


மின்ட்‌ ட வத்‌ சி. லம்‌ ப.ணி. 


ம 
௨ 


இராகம்‌ : 


தாளம்‌ : 


கல்யாணி 
ஆதி 


கீர்த்தனம்‌ 18 
ஆ. : சரிகமபதநிச 
௮. : சநிதபமகரிச 
பல்லவி 
ஆடின தெப்படியோ நடனம்‌ நீர்‌ 
ஆடின தெப்படியோ 
அநுபல்லவி 
தேடிய மெய்ப்பொருளே வளமேவுஞ்‌ 
சிதம்பரத்‌ தேயொரு சேவடி தூக்கி நின்‌ 
சரணம்‌ 


ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்றிரண்டு மல்ல 
நன்றல்ல தீதல்ல நாதவிந்து மல்ல 


{ 65-வது மேளம்‌ 


அன்றல்ல இன்றல்ல ஆதியந்த மல்ல 


மன்றுள்‌ மரகத வல்லிகொண் டாட 


ஆணல்ல பெண்ணல்ல அன்றி அலியுமல்ல 
காணும்‌ உருவம்‌அல்ல காணா அருவுமல்ல 
சேண்‌ அல்ல வேயொரு தேவர்க்குள்‌ ளேதேவ 
வாணுதற்‌ பச்சை மடந்தைகொண் டாட 


பூதங்கள்‌ அல்ல புறம்பல்ல உள்ளல்ல 
வேதங்க ளாலே விளங்கும்‌ பொருளல்ல 


ஆதவன்‌ போலே அசையும்‌ வடிவல்ல 


மாதுமை யாள்பச்சை வல்லிகொண்‌ டாட 
பஞ்ச வர்னமல்ல பஞ்ச பூதமூமல்ல 
நெஞ்சில்‌ நினைவுமல்ல நினைவிற்‌ கனவுமல்ல 


அஞ்சு முகமல்ல ஆகுதா ரமுமல்ல 
வஞ்சி மரகத வல்லி கொண்டாட 


--==:0:- 


ய மகா ம பாப. த பா 


ஆ... டி ன தெ 


டி ன தெப்‌ . . ப 6 DOT ட்‌ இவ த 


நித ச்‌ நி த பபாப௰ க ௧ ப॥ 
[E+ 


ச மனக மை கல ளது மலச்‌ 


நிரிச்நி த பப பாதநிதப பாபமகாகாபா | மரி கம பாப தாப | 
தே.டிய மெய்ப்பொரு ளே. . ௨.௨௨... ன்‌ வளப்‌ மோ எவ ல 
ப நீ த த சா நி சா - சா | 


தட ப டப ம கலக்‌ அல்ப ES 


க்‌ ரிச்ச்சிநித தச்‌ நிப நிதச்‌ நி[சா 


ச்‌ 
சி இறத. விதா 


ய மத பமகா,ரிரி க.ரி 


இம்‌... 2 


ப ம்‌ த ப பா க ம மயா ,| 
இரணை: வ ல படவ 


பமதயமகா,ரி ரி கரி 
கி வ்‌ பல்‌ னு! வல்‌, 


௪ ரி ,,கரிச சசநிரி௪சா த நிசா| 
கதறல்‌ வ அ ஸ்‌ எது வ ல அட உதல்்‌ லா 


க ப்‌.ம்‌ ரி ௧ 


து EN 
- நி. ரிச்‌ நித பாபத நித பபபமககப[| ம மபாப தாப 
: - அன்‌ ,றல்‌ . உல: இன்‌... றல்‌ ல. ப்‌ க தப்பில்ல வம 


ப நீ 2 
ய ந்‌ 


Ss 


ததச்நிபநிதச்நி | சா 
உ இ... .ஃ ௫ க 


;-ச்ரிக்‌்ரிச்ச்ச்தி 
உண்வு உல ல இன்‌ 


ப ம க க ப | 


யா 
லிகொண் . டா. 


மரி-ச்‌ரிகரிச்ச்ச்‌ நிதத ச்‌ நிபநிதச்நி | 
கவ (ம வன்ம கலு படற ட என்க) வறக க 


ச்‌ தி த பா ப ம க ௧ ப | 


ட்‌ உ ௦ விகொ.லண்டா. 


கீர்த்தனம்‌ 19 


இராகம்‌: மசயாசைளல்கெளள : ஆ: சரிகமபதநிச 
{ 15-வது மேளம்‌: 
தாளம்‌: ஆதி! அ: சநிதபமகரிச ம்‌ | 


பல்லவி 
ஆடிக்‌ கொண்டார்‌ அந்த வேடிக்கை காணக்கண்‌ 
ஆயிரம்‌ வேண்டாமோ ஆடிக்கொண்டார்‌ 
அனுபல்லலி 
நாடித்‌ துதிப்பவர்‌ பங்கில்‌ உறைபவர்‌ 
நம்பர்‌ திருச்செம்பொன்‌ அம்பல வாணர்‌ ஆடிக்கொண்டார்‌ 
சரணம்‌ 


1. பங்கயம்‌ பாதச்‌ சிலம்பசைந்‌ தாடப்‌ பாதச்‌ சலங்கைகள்‌ கிண்கிணென்‌ மாடப்‌ 


யொங்க மூடனே யுரித்துத்‌ தரித்த புலித்தோல்‌. அசைந்தாடச்‌ 


செங்கையில்‌ ஏந்திய மான்மழு ஆடச்‌ செம்பொற்‌ குழைகள்‌ முயல்கள்‌ ஆடக்‌ 


கங்கை யிளம்பிறைச்‌ செஞ்சடை ஆடக்‌ கனக சபைதனிலே ஆடிக்கொண்டார்‌ 


்‌..] 


4 2 
ஆர நவமணி மாலைகள்‌ ஆட ஆடும்‌ அரவம்‌ படம்விரித்தாடச்‌ 


சீரணி கொன்றை மலர்த்தொடை ஆடச்சிதம்பரத்‌ தேர்‌ஆ டப்‌ 
பேரணி வேதியர்‌ தில்லைமூ வாயிரம்‌ பேர்களும்‌ பூசித்துக்‌ கொண்டு நின்‌ மாடக்‌ 
காரணி காளி யெதிர்த்துநின்‌ டடக்‌ கனக சபை தனிலே ஆடிக்கொண்டார்‌ 


நிர்த்தக்‌ கணபதி வேலர்நின்‌ மாட நின்றயன்‌ மாலுடன்‌ இந்திரன்‌ ஆட 

முப்பத்து முக்கோடி தேவர்களுடனே முனிவரும்‌ நின்றாட 

மெய்ப்பத்தி மேவும்‌ பதஞ்சலி ஆட வியாக்ரம பாதரும்‌ நந்தியும்‌ ஆடக்‌ 

கொப்புற்ற காதாள்‌ சிவகாமி அம்மையுங்‌ கூடவே நின்றாட ஆடிக்கொண்டார்‌ 


வட்டு : 


ச்நி தா 


3 


மகமா | 


டிக்‌ கொண்‌ டார்‌ . அந்த 


; சகி, ௪ரீ கா மாப்‌ .தயத ] 


ஆ 
சா; 
ஆ 


௪ 


ஆ 


ட யிரம்வே ண்டா 


ச்‌ நி தா 


HS 


ம 


க மா | 


டி க்கொண்டார்‌ . அ ந்த 


நி. ,ச ரீ கா 


உ ௦ யிரம்வேண்்‌ டா 


- தா பாமா பா த ப 


நா . டித்து திப்‌ 


ம கமா | 


ப 


மா ப தப்‌ த| 


வர்‌ 


ச்‌ நிரீசா நிச்‌ நி ர ச்‌ நிதா பா| 


நம்‌ . 


யர்‌ தி. 


ரு ச்செம்‌. 


பொன்‌ 


பாதநிதபமா |கரிபமக ரி சா॥ 


வே. டிக்கை கா. . ணக்கண்‌ 


ழ ய; $ 3: [மகரிக மபதநி| 


மோ. . Si படக எக 


பா த நி தபமா|கரிபம க ரி சா) 


வே ஃ ..டிக்கை. ௧ஈ. , ,ணக்‌.கண்‌ 


தா |[ச்நிதா ச்‌ நி ச்‌ || 
கி லு .றை ப. 


பாதநிபதமப|]ம கமா 


அம்‌ பைலை அவி 


பல்லவியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


பா, தபதம ப தப ம கமாமா|மகபமகம கரி|க ரி ச நி சா சா;|| 


ஆ. ரதநவமணிமா ,லைகள்‌ ஆட ஆடும்‌. அரவம்‌ . படம்‌ விரித்தாடச்‌ 


ரிசரிகம கமபதப தமபகமா|ய தநிதநிச்‌ நித]பாக 
சீ . ரணிகொன்‌்.றை மலர்த்தொடையா,. டச்‌ சிதம்ப . ரத்தே. ரா . 


பாதப மபகமபத ச்நி தபதநி [ச்‌ நிச்ரிக்ரிச்‌ நிதப த நிச்‌: | 
பேரணிவே . தியர்‌ தில்லை மூவாயிரம்பேர்‌ களும்பூ.சித்துக்கொண்டு நி ன்‌ ௫ . டக்‌. 


நிதநிச்ரிச்ரிக்ம்க்ரி ச்நிதபத[நிக்ரிநி ரி நிதப| மகரி கம பதநி॥ 
கா. ரணிகா.ளி. எதிர்த்துநின்ரு. டக்‌ கனகசயை ,...௨ தனிலே... 


பல்லவியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


ல்‌ 


கீர்த்தனம்‌ 20 


இராகம்‌ : அரிகாம்போதி ஆ. சரிகமயதநிச 
i { 28-வது மேன்‌, 
தாளம்‌ : ஆதி ௮. சநிதபமகரிச 


மல்லவி 
சம்போ சங்கர மகாதேவா சதாசிவ 
சம்போ சங்கர மகாதேவா 
அநுபல்லவி 
செம்பொற்‌ சபையில்‌ நட னஞ்‌ செய்யும்‌ 
சிதம்பர அரகர சிவ சம்போ 
சரணம்‌ 


அரிபிர மாவுக்‌ கரியோனே-சித்தந்தெளிதத 
அன்பர்‌ கள்‌ சமக்‌ குரியோனே--புவனங்களில்‌ 


திரியும்‌ முப்புரம்‌ எரிசெய்த 
சிவா னந்தபர அரகர சிவ 


அனவர ததாண்‌ டவராயா--கைலைவெத்பை 
அசைத்த வனைரட்‌ சித்தநேயா-மருவார்கொன்றை 
புனலோ டறுகு மதிதும்பை 

புனையுஞ்‌ சிற்பர அரகர சிவ 


இரூமுனி வர்க்கரு ஞம்நாதா--மூவாயிரவர்‌ 
என்றும்‌ அருச்சனை செயும்பாதா எனையாண்டருள்‌ 
திரிபுர சுந்தரி சிவகாமி 

தினமும்‌ மருவிய அரகர சிவ 


ச்‌ நி. நி. ச்‌ நி.ரி ச்‌ நி த நித நீ [நி தா நி சா ச்ச்‌ நிதயா] 


சுத்த கன க்‌ ல்க ௮ மல்‌ அச்சக தொல்‌ அ விட ச 22௮ 


பபத பத நி தநிச்‌ ச்‌ ச்‌ நித நீ[நி தாநி சா ச்ச்‌ நிதபா| 


12) பப POEL டடத க ப 


ப த நி | 
சி 


. வ 


க்ம்க்ரி ச்ச்ச்‌ நித நீ[ப தநிதநிச்நி ச்‌ ரிக்ரிச்ா, | 


வள்‌ கவ வன்‌ (இ வ ன தல வில அல ட்டு] இடத 


பம கரி சரி கமபா த பத நி॥ 


ப்‌ நத்ல 


ச்‌ நி த நி த நீ [நி தாதி ச்நி ச தி சா ;| 


ரத ட பத பத எவ்‌ ௮. நட பில PTR 


5 


தா ப தப்த நிநி ததபம கமா [பா தா நீ நி த தப 
இவர்‌ அல்‌ றிக்‌ ஒட வை. யில்‌ ந (டப ரகம்‌ வடட கறு 


நிச்ரி கமா காம்‌ க்க்ரி ச்‌ சா தா ,நி 


னை ம்‌ ட க 1a ர 


மூன்றாவது சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


ச. நிச்‌ நிதபா பா ; யம காமாபதநித நீ 9ததப தாதாதா|[ப த நித தி மிச்நிதயா | 
அ.ரி, பிரமா .வுக்‌க ரியோ,. னேசித்தத்‌ தெவித்த அன்‌ யர்‌ கள்‌ தமக்கு .ரி.யோ 
நிச்‌ ச) 


ச்‌ 
ன ங்க 


றி 
வ 


னே. 5 பு 


ச்நிதநிச்ரிச்ரிக்ரி க்ப்ம்க்க்ரிச்‌ நி தநி[நீ 
தி. ரியும்‌,மு. ப்பு ரம்ள ரி. . .... .செய்‌ ,த சி 


௪ த க பநி॥ 
௮ ர்‌ 


மூன்றாவது சங்கதிமைப்‌ பாடி நிறுத்தவும்‌, 


| 


= 


s 


கீர்த்தனம்‌ 21 


இராகம்‌ சக்ரவாகம்‌ ஆ. : சரிகமபதநதிச 
சநிதபமகரிச 


தாளம்‌ 3: ரூபகம்‌ அ. 
மவ்லவி 
ஆடிய பாதா இருவர்‌ பாடிய பாதா 
அநுயல்லவி 
நீடிய வேதா தில்லை நிர்த்த வினோதா 
சரணம்‌ 


இருமுனி வரும்‌ஒரு நிருபனும்‌ அருகினில்‌ 
உருகி உருகி மனம்‌ அரகர எனவே 


அந்தர துந்துமி யுந்துடி யுந்‌ தவில்‌ 
திந்திமி திமிதிமி திந்திமி யெனவே 


கும்ப நகிலுமையாள்‌ சமப்ரமத்‌ தொடுகாண 
உம்பர்‌ தொழவருசி தம்பர மதனில்‌ 


மகரீ ப மகரி| 
pt LAU 


இ 


சதிச்‌ ச்ச்நித| 
பயப்பட Ae 


2:97] 
இட்ட ரகு 50 


தரிச்ரிக்ரி சா நி தபமக௰| 


ப ய பா 


ும ௧ ரீ யமகரி]| 


உ ரிச்றித ச்நிரி த| 
உ கதாட உதில்‌ 


நி தபம்‌ பமகரி| 
வ்‌ 


கமபத நிதபம|| 


சத க அரச வத ரக்‌ 


நிச்‌ நி 
வல்‌ எ ன 
ரி ச்‌ கரி 9 ச்‌ நி த ச்நிநி ! த(| 


ச்‌ காரி கம்‌ க்‌ | 


ந... கிலு 


உமை யாள்‌ சம்‌ ப்ர, மத்தொ..டு.கா. 


சநிசாசரில கமபத நித ப ம 


நி தபமபமகரி | 
த .னில்‌ 


தொ.ழ. வ. ௫. 


சி. தம்ப, ப பப 


கீர்த்தனம்‌ 22. 


இராகம்‌ : லதாங்கி ஆ: சரிகமபதநிச 


தாளம்‌ : மி, ஜம்ப அ: சநிதபமகரிசு 


பல்லவி 


தெரிசித தளவில்‌ முத்தி பெறலாம்‌ - புலியூரனைத்‌ 
தெரிசித்‌ தளவில்‌ முத்தி பெறலாம்‌ 


அநுபல்லவி 


தெரிசித்‌ தளவில்‌ முத்தி பெறலாம்‌ - புலியூரனைத்‌ 
திகம்பர நடம்புரி சிதம்பர தேவனைத்‌ தெரிசித்‌ 


சரணம்‌ 


1, 


அரனை மன்‌ மதனைச்‌ சங்கரனை கான்மழுவேந்துங்‌ கரனைச்‌ சடையிற்கங்கா தரனைப்‌ 
பரனைச்‌ சருவதயா பரனைப்‌ பாரதிகம்‌ பரனைத்‌ தில்லைச்சிதம்‌ பரனைச்‌ சங்காரனைத்‌ தெரிசித்‌ 


மாயனை ஆண்டவு பாயனை மலைமகள்‌ நேயனை அழிவில்லாக்‌ காமணைத்‌ 
தூயனை வைபோக ராயனை நால்வேத வாயனைத்‌ தாண்டவ ராயனைச்‌ சிவாயனைத்‌ தெரிசித்‌ 


ஈசனை அம்பர கேசனை அதிகப்பிர காசனைக்‌ கைலாச வாசனைப்‌ 
பூசனை செயும்‌அன்பர்‌ நேசனைத்‌ திரிபுர நாசனைச்‌ சிவகாமி நேசனைச்‌ சபேசனைத்‌ தெரிசித்‌ 


HOSS 


கமபம கரிகா பமபா தா ச்‌ நிதபதா ச்நிசா |நிதபம | 


சித்‌... த.ள வில்‌ , மு த்தி.பெ. றலாம்‌ . பு னிய 2 


கடற்‌ ம | கரி ௯ நி. ॥ 
முலை... ம உ உட ரனைத்‌ 


தப ॥ 
திட்‌ 


கமபம கரிகா பமயா தாச நிதபதா ச்‌ நிக்ரி]ச்‌ நி 
பு 


சித்‌. . த. ளவில்‌ . முத்தி.யபெ. ற லாம்‌. . 


கரி சரி | 
ணட க 


பம பாத நி ச்‌ நி தப தா ச்‌ நி சா | 
விடல்‌ டா முத இதா இ ந லக மபர்‌ 


பா மா கா மா ரீ பா தாச்‌ நி தப தா[|[ச்‌ாா 
தெரி சி த்‌ த தி பெற , லா ௨. ம்‌ பு 


பா மா காமாரீகா பமயா பமபா தா ச்‌ நி த ப தா [ச்‌ நி ச்‌ | 


தெரி தீத ள வில்‌ . மூத்தி பெற . லா , ௯்‌ ட... 09 


| ௧8௪ 23 
ர . னைத்‌ 


த பபா பம காமாரீகா பமபாபமயா தாச்நிதபதா | 
தெ... - சி த தள வில்‌ . முத்தி பெற ..லா. ம்‌ 
Ss I 
காப்ம்‌ க்ம்க்ிசாச்‌ நிதப தநி ச்டிக்ரிசுநிதப ச்‌ நித நி| 
தபல க பவம்‌ பம்‌ ப ல்ல புகல ரில சிட்ட ஆரம்‌ 


|| 
னைத்‌ 
* தெரிசித்தளவில்‌ ? 


௪, க மபமகர்‌ கமகரிசச௪சரிகரிச நிதநிச ரிசரிககரிகா| பமகரி| 


மா... யனையா, ண்டவுபா. .யனைமலைமகள்‌ நே.யணனைஅழிவில்‌ லா. 


ம| பத நித ப 


கா ௨... யனை 


ப மகமப தப த நிதபதநிச்தநிச்‌ ரிச்ரிக்ரிக்ப்ம்ச்றின்ர ரி க[ரிச்‌ ரிச்‌| 


கதா .', யனைவை.போ. . . . கரா. மனை நா.ல்வே. தவா யணைத்‌ தாண்‌. டவ , ரா 


நி தபம | கரி-ச௪ நி ॥ 


யனைச்கி வா. ய னைத்‌ 


“டதரிசித்தளவில்‌ ”” 
s. ச்‌ 1.1 பி 
பல்லவியைப்‌ பாடி நிறுத்தவும்‌, 


டல அல 


கீர்த்தனம்‌ 23 
। இரசகம்‌ : கரகரப்பிரியா ஆ : சரிகமயபதநிச 
தளம்‌ 3 ஆதி அ: சுதிதபமகரிச 


யல்லளி 


மஈயவித்தை செய்கிறானே -- அம்பலவாணன்‌ 
மாயவித்தை செய்கிறானே 


அநுபல்லவி 


மாயவித்தை செய்கிறான்‌ காயமென்‌ றெடுத்துக்கொண்டு 


நேயமான வெளிதன்னில்‌ உபாயமாய்க்‌ கூட்டத்திருந்து மாயவித்தை. 


சரணம்‌ 


உண்டுபண்ணி வைக்கிறான்‌ கொண்டுகொண்டு போகிருன்‌ 


தன்றுக்குற்‌ தீதுக்கும்‌ நடுவாய்‌ இருக்கிறான்‌ 


பண்டுநாலு வெளியெங்கும்‌ பாரெங்கும்‌ காணவொண்ணான்‌ 
அண்டர்தொழ அம்பலத்தில்‌ நொண்டிகட்டி ஆடிக்கொண்டு 


உண்கிறான்‌ உறங்கிறான்‌ உருவாந்தேர்‌ ஓட்டுகிறான்‌ 
சங்கீதத்தை மீட்டுகிறான்‌ தானேதீபங்‌ காட்டுகிறான்‌ 
மங்கையுடன்‌ கூட்டுகிறான்‌ மலைக்கக்கண்‌ காட்டுகிறான்‌ 
அங்கலிங்க பீடமாக இங்கும்‌அங்குமாய்‌ அசைந்து 


கூட்டுகிறான்‌ வெகுசண்டை மூட்டுகிறான்‌ தத்துவத்தின்‌ 
மாட்டுகிறான்‌ உலகம்பா ராட்டுகிறான்‌ பின்னையும்‌ஓர்‌ 

ஆட்டிடையன்‌ அம்பலத்தில்‌ அஞ்சாடு மேய்க்கிறவன்‌ 
காட்டுமெய்யில்‌ ஆறுக்கப்பால்‌ வீட்டிலே குடியிருந்து 


மண்ணும்‌அல்ல விண்ணும்‌அல்ல வாயும்‌அல்ல தேயும்‌அல்ல 
பெண்ணும்‌அல்ல ஆணும்‌அல்ல பேசாமல்‌ நின்றஇடம்‌ 
ஒண்ணிலிருந்‌ தஞ்சையும்‌ உண்டுபண்ணிக்‌ கொண்டவன்‌ 
கண்மாயக்‌ காரனென்றுங்‌ கைக்குள்ளேயுஞ்‌ சிக்காமல்‌ 


(03 


த நி தா பாமா மகர்‌ ட [ரீ கா மா பா ॥ 


யவித்தை செய்‌ கி ௬... ்‌ ம பல வாணன்‌ 


மபாத நி. ச்‌ ச்‌ ச்‌ நிதப மக ரி| 3 ம|கரிகாமா பா (| 


. மாயவித்தை செய்‌ கி.றா. . ௦ s 5 ம்‌ ப. ல வாணன்‌ 


த நி சாச்ச்‌ நித பமகரி| ; த[பமகரி சறி சரி 


மா ய வித்தைசெய்‌ கி. றா... ம்‌ ம்‌ ப.ல..வா.ணன்‌ 


த நி தா பா மா படவ IEA 


ய வித்தை செய்‌ கி ௬ 5 தத . 


நி தஃயாடதா நீ துப மா| ; மாப த நீ|ச்‌£ச்‌ நி சா ச்‌] 


மா ய வித்தை செய்‌ கி றா. ஸன்‌ கா ய மென்றெ டுத்துக்கொண்டு 


* சாநி த பா தா தபபதநீதபமா[| மாப த நீ[சா ர க ரிகா 
. மாயவித்தைசெய்‌ கி .றா.ன்‌ .. . கா யமென்றெ டுத்துக்கொண்டு 


ம்‌ க்ரீச்‌ ரீகாக்‌ரிரீ | $ ச்‌ சா. நி தா | பா மாக ரி கம 
நே ய மான வெளி தன்‌ னில்‌ . உ பாய மாய்க்‌ கூட்டத்திருந்து. 
மபா த நி தா பாமாம கரீ | Ae [- ஐ: ம: யா 5 


௨மா யவித்தைசெய்கி ௫ . . ES A க க 


,; த த த தா தா: தூபபத| பதநிதநீ ச்‌ நிதபா| ம கபமமக ரீ 
. உண்டு பண்‌ ணிவைக்‌. கி .றான்‌ அல்‌ கொண்டுகொள்டு ல்‌ பிதர வட 


, த த த தா தா; தபபத| பதநிதநிச்நி தபா | ம கமபமக ரீ | 
. உண்டு பண்ணிவைக்‌. கி றான்‌ உ... .கொண்டுகொண்ட பே . . & கிறான்‌ 


மக பம க ரிசா கறிரிநி சச | $ தி 


நன்‌ றுக்குந்தீ ட, .துக்‌ கும்‌ . 
பண்டுநாலு வெளியெங்கும்‌ | பாரெங்கும்‌ | “காணவொண்ணான்‌ 
அண்டர்தொழ அம்பலத்தில்‌ | நொண்டிகட்டி | ஆடிக்கொண்டு ॥| மாயவித்தை 
( அனுபஃ வியைப்போல்‌ பாடிக்‌ கொள்ளவும்‌.) 


ற. 


கீர்த்தனம்‌ 24 


இராகம்‌ : சுவர்ணாங்கி ..?. சரிகமபதறிச 
தாளம்‌ : ரூபகம்‌ : சறிதபமகரிச 


பல்லி 


ஆட்டுக்‌ காலைத்‌ தாரும்‌ என்சாமிவா தாட்டுக்‌ காலைத்‌ தாரும்‌ ஆட்டுக்‌ 


அநுயல்லவி 


ஆட்டுக்காலைத்‌ தாரும்‌ அம்பல வாணரே 


காட்டுப்‌ புலியும்‌ பாம்புங்‌ காத்துக்கொண்டிருக்கின்ற 
சரணம்‌ 


கின்னரர்‌ கிம்புருடர்‌ ஆதியர்‌ வீணாயர்‌ கெறாட காந்தருவர்‌ சித்தர்‌ வித்தியாதரர்‌ 
தன்னிகர்‌ இல்லாத தந்திரர்‌ மந்திரர்‌ சரணஞ்‌ சரணமென்‌ நிருகை கூப்பிநிற்கப்‌ 


பொன்னின்‌ விமானத்தர்‌ சிவிகை வாகனத்தர்‌ பூதக ணாதியர்‌ போற்றி யடிவிரும்ப 


அன்ன வாகனத்தன்‌ விண்ணில்‌ ஏற அயன்‌ ஆட்டுக்‌ காலைத்‌ தேடிக்‌ கோட்டுப்பன்றி ஆனான்‌ ஆட்‌ 


முப்பத்து முக்கோடி தேவர்‌ குழாய்களும்‌ முனிவர்‌ ஆனவரும்‌ இருடிகள்‌ அனைவோரும்‌ 

செப்ப மான சுந்திராதித்த ருங்கூடிச்‌ செயசெயஎன்று பாதந்‌ தமைத்‌ தேடுகின்றனர்‌ 

ஒப்பில்லாத காளி அம்பலத்தே நின்று உன்றாளை க்‌ கண்டுதொந்‌ தோமென்‌ ருடுகிறாள்‌ 

மெய்ப்பகாகும்‌ அந்தக்காலை எனக்குத்தந்தால்‌ வேண்டும்‌ அறுபத்தைந்தாம்‌ விளையாட்டாகுஞ்‌ 
[சாமி ஆட்டுக்‌ 


ஆக்கிய திசைவளர்‌ திக்குப்‌ பாலகரும்‌ ஆதி வைரவரும்‌ நாரணர்‌ அனைவருந் 

தாக்கிய தாவர சங்கம்‌ கோடியுஞ்‌ சந்தித்துப்‌ பாதத்தைக்‌ காத்துக்கொண்‌ டிருக்கவே 

பாக்கியஞ்‌ செய்தவன்‌ முயலகன்‌ , ஒருகாலைப்‌ பற்றி முதுகணையில்‌ வைத்துச்‌ சுமந்துகொண்டான்‌ 

தூக்கிய பொற்றாளை எனக்குத்தந்தால்‌ தலைசுமக்குஞ்‌ சுமக்கும்‌ போதும்‌ போதும்‌ போதுஞ்சாமி 
இந்த ஆட்டுக்‌ 


ச்நிநித நிதபம 


டுக்கா. லேத்‌ 


ரும்‌ . 


பாபம பாத.நி| 


லை த்‌ தாரும்‌ 


ச்ச்‌ நி 
ண. ரே 


சா ச்‌ நி நி தபா || 
டுப்‌ பு உட லியும்‌ நமல்‌ ல 4 


ம சரிகம பா த றி | 


று 


மபயத நிசா நித | 
த்து. , க்கொண்‌. 


இரண்டாவது சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


ப மகா கா ரீ | 


து . முக்கோடி 


பா தா 8 


பமகரி க ம யா(॥ ஜ்‌ 


தே .டுகின்ற . னர்‌ 


பா பா தா பா || 


லத்‌ தே நின்‌ று 


ம | த யப மப ததிச்‌ நிச்‌ || 


நித பாப 
தொந்தோ. மென்ற . டுகிறாள்‌ 


ரு , ளைக்கண்்‌ 
கி ற ச்‌ நிநி தப மபா | 


க்‌.ம்‌-கா ரீ சா 
எனக்குத்‌ த ந்தால்‌ 


தா... கும்‌ அந்தக்‌ 


| சரிக பாத நி | 
டா. குஞ்சாமி . 


மபதநி ச்‌ நி த 
அறுபத்தைந்‌ தாம்‌ 


அ ஓ ட 


்‌ கீர்த்தனம்‌ 25 


இராகம்‌ : பூஷாவளி சரிகமபதச௪ டட கதக்‌ மேளத்தில்‌: 


தாளம்‌ : ரூபகம்‌ சநிதபமகரிச 6 பிறந்தது 
பல்லவி 


சாமி தரிசனம்‌ கண்டு 
சபலம்‌ ஆனேன்‌ நானே 


அநுபல்லவி 
வாமி யொரு பாகர்சபை 
வாணர்‌ ஆதி சபையில்‌ 
சரணம்‌ 


அனுதினமும்‌ அடிபோற்றும்‌ அடியர்‌ தனம நினையாத 
மனிதரையும்‌ ஈடேற்ற வரம்‌ அருள வே. 


தனனஎன வேபரதம்‌ சாற்றும்விதி தவராமல்‌ 


தினமும்‌உமை காணநடஞ்‌ செய்தருள்சிற்‌ சபையில்‌ 


சோமன்‌உயர்‌ நதிபரவு தூயதா கியகொன்றைத்‌ 
தாமம்‌அணி யுஞ்செஞ்‌ சடாதர னாம்‌ 
பூமன்முதல்‌ முதியோர்கள்‌ நேமமா தவருடன்‌ 


சாமளசொ ரூபர்பணி ஏமசுபை தனிலே 


தேவாதி தேவரும்‌ தில்லைமூ வாயிரரும்‌ 
பாவாணர்‌ மூவர்தமிழ்‌ பாடியவ ரும்‌ 
நாவார வேபுகழ்ந்து பூவால்‌ அர்ச்‌ சனைசெய்து 


காவாயென்‌ றேதுதிக்கும்‌ கனகசபை தனிலே 


னை யம 0: 


தச்‌ நி த பா பம ॥| 
உ உ. குண்‌: ௫ 


[3 1) 
LA 


பதச்‌ ரிச்நிதபம | 


வ 


ரீ | 


மன்‌ யா 


நிநி ததாபா| 


கீர்த்தனம்‌ 26 


ஆ: சரிகபதச அகட மேளத்தில்‌: 


அ: சதபகரிச சன்யம்‌, 


பல்லவி 


அம்பலவாணர்‌ நீரே -- தென்புலியூர்‌ 
அம்பலவாணர்‌ நீரே 
அநுபல்லவி 


அம்பலவாணர்‌ நீரே அன்பர்க்கன்‌ பான சாமி 
செம்பொற்‌ கிளி மொழியாள்‌ சிவகாமி நாதரான 


சரணம்‌ 


காலனை உதைத்தீரே காமனை எரித்தீரே 
வேலனை ஈன்றீரே வேதப்‌ 8போருளும்‌ நீரே 


திரிபுரம்‌ எரித்தீரே திங்களைத்‌ தரித்தீரே 
கரியை உரித்தீரே காலகா லரும்‌ நீரே 


இடைபிங்‌ கலையும்நீரே ஏகப்‌ பிரமமும்‌ நீரே 
விடையின்மேல்‌ வருவீரே வெட்ட வெளியும்‌ நீரே 


படபட? று. ப வவ. 


பட்க தாம்‌ இப்‌ | - சாரி கரி சதா | 


தட பண்ட ப அப 


ட்‌ உப கரி ௪.ரி கழ 
உட இதன! ௩ ச்‌ | வடை வல்‌ பஷ ம்‌ 
பதச்தப தக தய | 
படி... கலி ட வா. 


ச்தபகரி சரி க] 


ட ome ae 


| சீ தப கரி ௪த ரி'கரிசத | 


ணர்‌ J வப பட்டப்‌ ட 


பதச்‌ ரிக்‌ ரிசிதப்க்‌ | 
லி. *்‌ 


மீ சாரிகரி ௪.தா 
ணர்‌ நீ தட்‌ 


ச்‌ ரிக்‌ ரீச்‌ தா மாப க 
பொ . ற்‌ கிளி - 2 ike 


தச்தபபகதப த சரிக | 


கா,மி.நா. . உ (டந்த 


ப த சா தச்‌. தப 
[ATT தப்ப 


ரிசதசரி சரிக தா ச்தச்ரி॥ 
ஓல ணவ லயம்‌ : உர ட, 6௦ 


தபதரிச்‌ா தச்‌ தப தசரிக ॥ 
ட 5 


உது, ப்பொரு ப 


கீர்த்தனம்‌ 27 


இராகம்‌ : சங்கராபரணம்‌ சரிகமபததிச 
நாளம்‌: மி, சம்பை : சநிதபமகரிச 


பல்லவி 


ஆரார்‌ ஆசைய்படார்‌ நின்பாதத்துக்கு 
ஆரார்‌ ஆசைப்படார்‌ 


அநுக)ல்லலி 
அருள்பாராய்‌ பதந்தாராய்‌ 
துயர்‌ தீராய்‌ புலியூராய்‌ நின்பாதத்துக்‌ 


சரணம்‌ 


கனக மேனியன்‌ பனக௪ யனனொடு கஞ்சன்‌ புலிபதஞ்‌ சலிபோற்ற 
அனவ ரதமுங்‌ கனகச பையுள்நின்‌ றாடிச்‌ சிவந்தென்னைத்‌ தேடிய பாதத்துக்‌ 


பாவித்த வெங்கனல்‌ போலுற்ற அந்தகன்‌ பாசத்தின்‌ மேவியே நேசிப்ப தேதுனைச்‌ 
சேவித்த வேளையி லேமுத்தி பாலிக்குந்‌ தேவே எனையாண்ட கோவேநின்‌ பாதத்துக்‌ 


அருவரை தன்னை இருப்து கையால்‌ அசைதீதுப்‌ பலங்கொண்‌ டெடுத்த இராவணன்‌ 
ஒருயது சிரமும்‌ நெரியவே முன்னாள்‌ ஒருவிரல்‌ ஊன்றும்‌ மருமலர்ப்‌ பாதத்துக்‌ 

மூவா யிரவரும்‌ பூவார்‌ மனிதரும்‌ முப்பத்து முக்கோடி தேவர்‌ முனிவரும்‌ 

தேவாதி தேவனே வாவாவென்‌ நேத்திடும்‌ தேசா சிவகாமி நேசாநின்‌ பாதத்துக்‌ 


SOM 


- 4. பி 
கமப்ம மககா மா பா பப்மக கபாமபா 


க ஆ ப. மவ கை ம்ம பற டை க டிப்‌ ட 


| மீ பத தி. | சா 7 || 
யா... தத்‌ து க்‌ 
தபா, ;; பபமகமாதபபபமககரிபமமககரி சா சதநீசா; 


ரல ர்‌... ஆலி உளக. ஒய்ப்‌ 4. ர ட பொம்‌ எட... எ 6 


= 


சரி கம | 
தத்துக்‌ 


கமபமமககர மா பா பபமக ப கிம்‌ | 
அ ப ப ப பப EE = 


த ப பவ பபப பய படம ப்ப டார்‌ 


॥॥ 


தபபம மாதப, பபமிக கபாம பா : மபதநிச்ரச்நித 


1H! ராய்‌ . ய தந்தா. & 


தச நிய 


ப்‌ ப்‌ ப ப 


ன்‌ னை க அரில்‌, பன 
துயர்தீ . கை நரகன்‌, லை நடலை மரமா காலாற A ட உ ௧ 


ஆ 


பா மப்‌ ச்‌ நி தப ப ம கரி | 


ராய் டின்‌ பா. தத்‌ துக்கு 


பல்லவியைப்‌' பாடி: நிறுத்தவும்‌. 
௪. மபமகபமகமரிகமகரி 


கமக மககரிசா சடிச ரி சரிக கரிகாகரிகா மக | 
அருவரை, . தன்‌ னை. 


ருபதுகை ஃ. ௨ ல்‌ அன்னி . சைத்துப்பல ங்கொண்டு எ . டுத்‌ தரா 


மகமபமமக| ச ம பம ப ப ॥| 
Serene ie பட உவ ணன்‌ யா 


மபமக மபதமபத நிச்‌ 


ச்தறிச்ரிச்ரிக்ம்க்க்ரிச்‌ாச்நிதபதா,க்ரிச்‌ | 
ஒரு ப. துசி ரமூம்நெரியவே. முன்னாள்‌ ஒருவி . ர ல்ஊன்றும்‌ . மரு. 


மலர்ப்‌ 


ச்‌ ரிதபபம|] ம தப பம | பமகரிசரிகம॥ 


பாஃஃஃ தத்‌ து ௨. டிரங்க்‌ க... 


பல்லவியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


கீர்த்தனம்‌ 28 


இராகம்‌ : சாவேரி ஆ: சரிமபதச 
தாளம்‌ ₹ ரூபகம்‌ அ: சநிதயமகரிச 1 


15-வது மேளத்தில்‌ 
பிறந்தது 
பல்லவி 


நானே முழுதும்‌ நம்பினேன்‌ - கனகசபை 
யானே நின்‌ பாதந்தானே 


அநுபல்லவி 


ஆனே வாகனமாக்கொண்‌ டோனே புலியூரானே 
அறியேன்‌ நான்‌ சிறியேன்‌ உனைப்‌ பிரியா தருள்புரி வாய்‌ 


சரணம்‌ 


விடியா மிடியர்‌ கொடியார்‌ பக்கலில்‌ 
படியா தருள்‌ செய்ய வும்‌ 


குடியாய்‌ இருக்கும்‌உன்‌ அடியா ருடன்‌எனைக்‌ 


கூட்டாய்‌ நாட்டாய்‌ காட்டாய்‌ திருநடம்‌ 


கனவிலும்‌ நனவிலும்‌ மனதிலும்‌ உனைநாடிக்‌ 
கவிபாடித்‌ துதி செய்ய வும்‌ 

தினமும்‌ வரந்தானே அருளுன்‌ பதியையெண்ணித்‌ 
திருநாள்‌ வருநாள்‌ ஒருநாள்‌ உனைக்கண்டு 


அந்தரி சிவகாம சுந்தரி மணவாளா 
வந்தரி தொழுந்தா ளா 

திந்திரி டிகுடிகு திந்திமி யெனஆடும்‌ 
சிவனே சிவனே சிவனே துணையென்று 


015 


$ சீநி ப தப தா | சபபம = 


உ உ பழுதும்‌ நம்பி. 
பா தபபமக௫௪ ரீ| க ரிரிசசக 


மில்ல வலன்‌ நி னல எட்டு 


ரீக்ரிச்ச்நிதபதா| சரிரிபா ம 


௦ மு.ழு.தும்‌ நம்‌, . , 


ச்‌ நித பா தபபமகரி| ரீகரி 
நின்‌ . ௨ 


யாப னே லல 


தா பா தப மகரி|ரிசாரிமாக 


னேவா ௧. ன. மா... 


௬ பமப தநிதபமபா | ததரிச்நித 
உடடோ னே புலி.யூ. . 
சா ,ரிகா சரிக்‌ 7 | 


நா. ன்‌ 


தா பாதபபம யா 


த... குள்‌ 


= பா தயபம தபதா | 


த ரி... . சி. வ 


௯ மரி ரீ,ம பா பம | 


்‌ பபண்‌ பா பதா வ வா ப 


பாபம மப தாதபபம பா | 


ன ரர. 


பினேன்க. 


பா . த நீ பதபா | 
னே டன்‌ . 


கனக 


ச நிதசா ரீ ரிபாம[|| 


பா. . தந்தானே. . 


பா தரிச்நி த பா| 
னக 


ரி ௪௪ ௪நி தா சரி ரிபாம | 


பா... தந்‌ தானே... 


ம்‌ 


மாபத தப ம பர 


புல கே ட 


ப பம தா சாச்‌ா ந 


ரவ (ப பட்ட 


௫ சாச்நிதமா ப பம॥ 


யேன்‌, உனைப்‌ 


௧ சச ரீ ரிம்‌] 


வப்‌. வால 


கசரீ கரி ரி ச ௪|| 


ம. பொய்‌ ப்‌ 


பாதபமாகரிரிசசா| 
உரி 


. ம்‌ 


= 


ல்‌ 


ச ரிகரிசசசா (௪ ரி சரி ம ரிமபாமபதா த பபமபா || 


உழுந் ல. 2 எலி டட ட ப பப்ப ப 


5 தாபா “தப மகரி |ரி சாரி மாசு மாப த தப ம பா| 


21 யப தது அயலவ பாம்‌ அணைய பப்பட்‌ அட பி அ; ஸப்த சட்டு ட டவ 


த பமப தநிதபமாபா|[த தரிச்நிதப பம தாசா சா | 
5 மி. இய. கல்‌ ம ப்‌. அட லம ல கட்க 


சா ,ரி காச்ரிக்ா[சா 


வ னே... ௨சி. வனே 


யா, த நீ தா. பாதபபம பா|ம பதபபமக க ரி சா ரீ ரி ப மா 


து ல்‌ பலக ஜதி 930 னக! பை கட பவ கப அல இடவ டப்பு 
இரண்டாவது சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


_———:0: 


கீர்த்தனம்‌ 29 


இராகம்‌ : நடபைரவி ஆ: சரிகமபதநிச. 


தாளம்‌ : மி. சம்ப அ: சநிதபமகரிச 


வல்லபி 
ஜயனே நடனம்‌ ஆடிய பொற்பாதா ஆனந்தக்‌ கயிலை நாதா 
அநுபல்லவி 


துய்ய னேதிருச்‌ சபைதனில்‌ தாண்டவந்‌ 
தோகுசெம்தரி தாகுதித்திமி திகுர்தமென்றொரு பாதந்தாக்கிய 


சரணம்‌ 


கங்கை சடைக்கணிந்த கருணேசா அகளங்கா 
அங்கையில்‌ மழுவேந்துக்‌ அரனே பரமலிங்கா 


செங்கைப்பார்ப்‌ பதிபங்கில்‌ நாளும்‌ வளர்பிரசங்கா 
சேகுசெம்தரி தாகுதித்திமி திகுர்தமென்றொரு பாதந்தூக்கிய 


வேழ முகனைப்பெற்ற விமலா நமச்சிவாயா 

ஆழி தரித்தகையன்‌ -ஆனமு குந்தன்நேயா 

சோழன்கை வெட்டுண்ட தூயா அன்பர்சகாயா 
சோகுசெம்தரி தாகுதித்திமி திகுர்தமென்றொரு பாதந்தூக்கிய 


சித்தச னுடன்புரம்‌ எரித்த பாபநாசா 

உத்தண்ட சர்வேசா உமைமகிழ்ந்‌ திடுநேசா 

சத்திமா காளிமுன்‌ தலைகுனிந்‌ திடவீசித்‌ 

தாகுசெம்தரி தாகுதித்திமி திகுர்தமென்றொரு பாதந்தூக்கிய 


:0:- 


ஐயனே 


ஐயனே 


ஐயனே 


ci 


த ய மா கரி கா மா 
கலப்பட 


டனம்‌ ஆ டி . யபொற்‌ 


டன ளட வணி ஜு ப்‌ இர்‌] 
னந்தக்‌ க யி லை நா . தா 


சா, நி த பமா கரி கா மாபா 


, நடனம்‌ ஆ டி. ய்பொற்பா 


| மகரிக | மப த நி 
னந்தக்க யி லை நா உதா 


நி சு மிக்ம்க்ரி சா நி தப மா க ரிகாமாபா 


னே ர) ன கடக , நடனம்‌ ஆடி . யயொற்பா 


| மகரிக | டபததி 
னத்‌ தக்க யி லைநா . தா 


ய்‌ த நீ தபதாபமபா பமமக மா 


துய்யனே. . . ௨.௨ தி.௨.௨..௨ ௫ 


த நி த நி 


ப தநீ,ச்‌ நி தபாதா,நிதபமாபா,தபமகாமா; பதபதபா;தநி நி த தா| 
இய யில னே ௨௨௮ தீ. ச்ச, கயை.த. னில்‌ 


பா த நி 
்‌] தாண்‌ 


ப த நீச்ரிச்‌ ,ரி ச்‌ நிதா தாகிச்நீ , ச்நிதபா பா தநிதா, நி தபமக மா ; பதபத பா ; தநிநி ததா | 
துய்ய... .னை.. டட தி... ௦௦௦௦௫ ச்ச... பை,த.னில்‌ , 


பா ப த நீ | தத நி சா நி | சா 
உ தாண்‌ A ட 


நி ச்நிச்‌ ரீச்ரிரிக்ரிக்‌ மாக்‌ ரிரிக்ரிச்‌ா£நித 
தோ. .குசெம்தரி:தா. . கு தித்‌ தி: மிதி குர்‌ தம்‌ என்‌. றொ 


மக ரி ௧க௰ | கச ரி ௧ | மப த நி 


றது எ. ட டல. கில ட EEE பு 


** ஐயனே ”” மூன்ருவது-சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 
: மாப மம க கா ரீ கா-மா ம.க மாம ரி காமாம ரி| 


க அ சுவி கக: ஹிந்து த வரு ணே. 22 


மா || 


சா $ரீ.ரி.௪ ரீ கா ரி ௧ம க மப பாபம ப த பத நித நி சா 


அங்‌ . கையில்‌ மழுவேற். . . . . தும்‌ அரனே. .. 


க ரி க 


பத நீ த ப தா ப மபாமாபமமகமா;பதபதபா; தநிநி | 


செங்கைப்பா . பப்‌ தாய ப கைதா கல்‌ TT SBF க்‌ வங்க 
| ச சரி டிச்‌ “கி | ச ச்‌ | 
மி. அற ர. ங்‌ . கா 
நிச்‌.நி. ச்‌-ரீ சு ரிரி.க் ரி கம்‌ கரி ரி.க்‌.ரி சா நி தபப த $நிதப 
௨ குசெம்‌.த. ரிதா. ட குதித்‌ திமி திகுர்‌ தமென்‌ . றொருபா ட 2 


109 கனா கவா” எகா அரில்‌ ௮] மயி ஆ இ 


உடதந்தூ . 


3 க்‌ கி © (18 » ன்‌ 
மூன்றாவது சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


அ லட 


கீர்த்தனம்‌ -30 
இராகம்‌ : சாருகேசி ஆ.:. சரிகமபதநிச 26-வது மேள 
தாளம்‌ : மி. சம்ப அ: ச்நிதபமகரிச கர்த்தா. 


பல்லவி 


ஆடிய வேடிக்கை பாரீர்‌ -- ஐயர்‌ 
ஆடிய வேடிக்கை பாரீர்‌ 


அநுபல்லிவி 


தேடிய மாலயன்‌ காணாத பாதர்‌ தில்லைமூ வாயிரர்‌ கண்டஅ தீதர்‌ 
தாள்தொழு வார்க்கருள்‌ நல்கும்பிரக்‌ யாதர்‌ தம்பர மானசி தம்பர நாதர்‌ 


சரணம்‌ 


அதிரும்‌ வாணன்குட முழவோசை திசைமுட்ட அந்தரதுந்‌ துமிநாதம்‌ அகிலமெல்‌ லாம்முட்டச்‌ 
சதுர்முகன்‌ இசைக்கொத்தங்‌ கருகில்‌ தாளந்தட்டச்‌ சதியறிந்‌ தயன்‌ தாதை தூக்கிமத்‌ தளங்கொட்ட 


மூன்றாவது. சாணத்தின்‌ கீழேயுள்ள. சொற்கட்டுகளை இங்கே சேர்த்துக்கொள்ளவும்‌. 


2. விரித்தசெஞ்‌ சடையாட விளங்ருகுண்‌ டலமாட மென்கைமான்‌ மழுவாட மேனியில்‌ பொடியாடத்‌' 
தரித்தவெம்‌ புலிபாம்பு தன்மருங்கில்‌ இசைந்தாடத்‌ தண்டைகிண்‌ கிணிஇரு தாளில்‌ அசைந்தாட 


மூன்றாவது சரணத்தின்‌ கீழேயுள்ள சொற்கட்டுகளை இங்கே சேர்த்துக்கொள்ளவும்‌. 


3. நன்மைசேர்‌ தும்புரு நாரதர்‌ இசைபாட நாத பரமானந்தத்‌ தழுந்தியா வருந்தேடத்‌ 
தம்மெய்‌ மறந்திரு மாதவர்‌ கூத்தாடத்‌ தையல்‌ உமைமகிழ்‌ கொண்டிரு விழிநாடத்‌ 


தாகுசேகிண சேகிணங்கிட ததிங்கத்தோம்திரிகிட ததிங்கத்தோம்‌ ததிங்கத்தோம்‌ 
ததிங்கத்தோம்‌ கிடத தத்திமி தெய்தெய்‌ ததிங்கத்கோம்‌ கிடத தத்திமி தித்திமி தெய்‌ [தெய்‌ 


தாம்‌ தகுந்தரிகு திரிகுசெம்‌ தரி தாம்‌ தகுந்தரிகு திரிகுகு தரிகுசெம்‌ தரி 
தந்த திந்தந்‌ தணந்‌ தணந்‌ திமி தந்த திந்தத்‌ தணந்‌ தணந்‌ திமி 


தந்த திந்‌ திமி தக்கிடத்‌ தக்கிடத்தக தந்த திந்திமி தக்கிடத்‌ திக்கிடத்தக 
தத்தடிங்கு தடிங்கு டிங்குகு தகண ஜெணுத தத்ததிங்கிணத்தோம்‌ ததிங்கிணத்தோம்‌ ததிங்‌ 
[கிணத்தோ மென ஆடிய 


பா த ப மா ப ம கா மா 


தேடிய மா லயன்‌ கா ணா 


க ம ய்‌ 
க 


த 
ர்‌ ண்‌ 


ச்‌ ரி ச்‌ ரிக்ம்க்‌ க்‌ ரிஃச்ரச்திதபதநிச்ாசாயரிச்ச்‌நிதப 


தாள்தொ முவா . . .ர்க்கருள்நல்‌ கு ம்ப்ர க்யா. தா தம்ப ரமா . அன 


பல்லவியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 
சா நி தபதச்‌ நித பமா பமகம ப மப தப 
நன்‌ மைசே. ர்‌ தும்‌ புரு நா ரதர்‌இசைபா. உய நா 
ம TT] [ம 
ன ந்தத்‌ த முந்‌ தி 
ச்‌ நிச்‌. 9 ச௪.ரி.க்.ரி காம்‌. க்‌ க்ரிச்‌ நி தநிச்‌ சா: ௪ நிதப. ! 
தம்‌ , மெய்‌ மறந்தி ரு மாத வர்கூ. த்‌ தா. . டத்‌ தையல்‌ உமைமகிழ்‌ 
ம க ரி ௪ 1 ரி ஈகா. ப] தப. த நி || 
கொண் டி ர வி ழி நா . து, 


தப்த நீ கு] 
ட ததிங்‌ க 


தா .குசே. கி.ணசே . கிணங்‌ கி ட ததிங்‌ கத்தோம்தி ரிகி 


சா, நிதப த நித பம பா ம க மயா தா பா த நி 


டம்‌ ச்‌ | தப நி. சா 


௨த்தோம்‌ த ரி கிட ட த்‌ தோம்‌ 
நி சா நி த தபத த்நிதபமகபமதப்‌ தா தநிதப ம பபத| 
த திங்கத்தொம்‌ கிடத தத்‌திமி தித்திமிதெய்‌ தெய்‌ ததிங்‌.கத் தொம்கிட த 


ம பா [| 


தெய்‌ 


த நிதப மபமக ரி கமப தநிதப தச்‌ நிதப த நிபதயபதபம| 
தா.ம்தகுந்‌ தரிகு தி ரிகுகு தரிகுசெம்‌.. . தரி தாம்‌ . தகுந்தரிகு 


கரி கமகரி ௧ம க ம| 


திமி தந்ததி , ந்‌ தற்‌. 


ம ப ம கம கரி ௧கமாப மாக ரீ ௪ 


தந்‌. த திறந்‌ . தந்‌. த ணந்‌ தணந்‌ . 


ப மா க 


த ணந்‌ த்‌ 


மகா க ம ரீ க ரி கா 


அ திறந்‌ தி மிதக்‌ கிடத்திக்‌ 


கி டத்‌ தி க்‌ கி டத்‌ 


மகம ப ,தப தா நிதநிச்நி தப த நி ச்்‌.ரி கம்க்ரி ச்‌ நித ப॥ 


தத்‌ தடிங்‌ .குத டிங்‌ குடிங்குகு ததண செணுத த . த்த திங்‌ கிண தோம்‌ 


[அமா ப்‌ தமா | தர! த ம்‌ 


த நி த ப 
தோம்த தி ங்கி ணதோமென 


த திங்‌ கிண 


கீர்த்தனம்‌ 31 
46-வது மேள 


சட்விதாமார்க்கணி ஆ. : சரிகமபதநிச 
ப்‌ கர்த்தா 


ரூபகம்‌ ௮. : சநிதபமகரிச 
பல்லவி 
நடிப்பவனே சிற்சபைநின்று நடிப்பவனே 
அனுபல்லவி 


நடிப்பவ னேகங்கை முடிப்பவ னேமறை 
படிப்பவ னேவிடங்‌ குடிப்பவ னே நடிப்பவனே 
சரனம்‌ 


அரியும்‌ அயனும்விண்‌ ணமரரும்‌ முனிவரும்‌ 
அனமும்வெள்‌ ளானையும்‌ பனகச யனமும்‌ 


= 
இ 


உருகி யுருகியுள்‌ அழிய வெளியே 

யொளிரும்‌ வெளிபெற அடியர்‌ துதிசெய 
தரிகுதரிகுகு தரிகுதரிகுகு தாம்தாம்‌ தத்தாம்‌ 
திரிகுதிரிகுகு திரிகுதிரிகுகு தீம்தீம்‌ தித்தீம்‌ 
தரிகுதரிகுகு தாம்‌ திரிகு திரிகுகுதீம்‌ 
தரிகுதரிகுகு திரிகுதிரிகுகு தத்தெய்யத்‌ தெய்யத்‌ 
தரிகிட தகததி கிணத்தோ மென்று 


அண்ட ரண்டமும்‌ மண்ட லங்களும்‌ 

அஞ்ச லிசிர பந்த னத்தொடு 

கண்டு கண்டுளம்‌ நைந்து பொங்கள்‌ 

கணங்கள்‌ நின்று வணங்கி யின்புற நடிப்பவனே 


முதல்‌ சரணத்தில்‌ உள்ள சொற்கட்டுககா இவ்விடத்தில்‌ சேர்த்துக்கொள்ளவும்‌ 


பட்ட ரானவர்‌ சிட்ட ரானவர்‌ 


பத்த ரானவர்‌ முத்த ரானவர்‌ 


இட்ட மாம்‌[லி நட்ட பாதம்‌ 
இணங்கி நின்று வணங்கி யின்புற 


முதல்‌ சரணத்தில்‌ உள்ள சொற்கட்டுகளை இவ்விடத்தில்‌ சேர்த்துக்கொள்ளவும்‌ 


:0:——— 


G+» * 6 


நிச்நிச்‌ நித பம 
பிர உ பட விட்ட 


நீ தச்‌ நி நி தா | 
யும்‌ அ . ய . னும்‌ 


த மச இ ௪. 
மும்வெள்‌ ளா னை யும்‌ 


பா தா | 


ரூ கி 


மா பா தா த ப | 
வெனி பெற வ. 
ச்நிதப தபமப | 
ரிகுகுத ரி குதரி 
பத நிச்‌ நிதபம | 
ரிகுகுதி ரிகுதிரி 
ச்‌ ரிச்‌ ரீரிக்ரி | 
ரிகு குதாம்தி ரிகு 
மபம க கரி ரி ௪ | 


திரி குகு த த்தெய்ய 


சறிதநி ௪ ரிக ம] 


எட்ட பிண்டம்‌ 


கரி சரி 
ரரும்முனி வரும்‌ 


கா கரி 


ரீ கா ப ம 


சு யன 


பத நித நீ நி த தப தா 


யுள்‌ அழி 


ப்‌ 
கு 
ச்‌ 
தி 
ரி 
த்‌ 


யவெ . ளி. யே 


நிச்‌ நித ப தா நீ சா 
டி யர்‌. து , தி செய 


ப மபா தா॥[॥ 


குதாம்‌ . தாம்‌ . தத்தாம்‌ 


க க ரிஃக.க 


தநிதத த பதச்நி ச॥ 
கு தீம்‌ 4. தீம்‌ .தித்தீம்‌ 
நித நிசா ச்‌ ரிச்‌ நிச்‌ நி 
ரிகுகு தீம்த ரிகுதரிகு 
கா ம 


தெய்யத்‌ 


பதபம கரிசரிகமப ப ம 


தரிகிட, தீகததிகணதோமென்று 


7 - 3 5 || 


[I ப ப்‌ ௪ 


கீர்த்தனம்‌ 32 


இராகம்‌ : அமிர்தவாகினி 23 ஜு, * சரிமபதநிச 20-வது மேளத்தில்‌ 
தாளம்‌ : மிடசம்ப., ன அ. : சநிதமகரிச { பிறந்தது 


பல்லவி 


நிருத்தஞ்‌ செய்தாரே ஐயர்‌--சதானந்த 
நிருத்தஞ்‌ செய்தாரே ஐயர்‌ 


அநுபல்லவி 

திருத்த மான மன்றுள்‌ சிவசிதம்‌ பரநாதர்‌ 

தித்திமி .திமிதிமி திக்கிடத்திக்‌ கிடதிகு 

தத்திமி- திமிதத்‌ ததிங்கணத்‌ தோமென நிருத்தஞ்‌ 
சரணம்‌ 


அருமறை ஒலி கதிக்க அரகர-அரகர அரகர எனவே அடியவர்‌ குழாந்‌ துதிக்க 
திருநுதல்‌ உமை மதிக்கச்‌ சிவசிவ சிவசிவ சிவசிவ எனவே சேர்ந்திரு முனிகுதிக்க 


தரிக்குத்தோந்‌ தத்திமி தரிகிட தத்தித்தாந்‌ தாந்தாந்‌ 
தகண தகணசெணு தசெணு தசெணும்‌ ததண ததணதக ததிங்கணத்‌ தோமென நிருத்‌ 


தித்தி மத்தளநாதம்‌ திந்தோந்‌ திந்தோந்‌ திந்தோம்‌ எனவே செகமெங்‌ கணும்‌ ஓதப்‌ , 
பத்தர்‌அஞ்‌ செழுத்தோதப்‌ பம்பம்‌ பம்பம்‌ பம்பம்‌ எனவே பகர்திருச்‌ சங்கம்‌ ஊத 
தித்தித்தோந்‌ தித்திமி திரிகிட தித்தித்தீந்‌ தீந்தீம்‌ 

திரிகு திரிகுகுகு செம்செம்‌ செம்தரி தரிகு தரிததக ததிங்கணத்‌ தோமென 


தரணி பவத்தைக்‌ கெலிக்கத்‌ தகதக தகதக தகதக எனவே தரித்தகை மழுச்‌ சொலிக்க 
கருதினர்‌ எண்ணம்‌ பலிக்க கலகல கலகல கலகல எனவே காலிற்ச தங்கை யொலிக்க 
தரிகுத்‌ தரிதித்தி தரிகிட தித்தோம்‌ தோம்‌ தோம்‌ 

தகணக டிங்குகு தகடிகு டிங்குகு ததணத தணதக ததிங்கணத்‌ தோமென 


_— :0: 


௪ரி ம ய த நி தம கரி ம ப 
இக்கு கு ஞ்‌... செய்‌, .. 


ச நி 


மன்‌ ர சி. 


நீது ம பத நிச்‌ 
நா. ப்‌ த டக அம்‌ 
ரி ச்‌ $; நி த மா $ கரி ௪ நி 
மி திக்‌ , கிடத்‌ திக்‌ , கிடத்தி கு 
| த நி தம | க ரி ச 
த திங்‌ கணத்‌ தோ . மென 


இரண்டாவது சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


தநிதம கரிகரி ச நீச நிசரிச ரிமபத நிதமக ரிமபம|[ 


அரு மறை ஒலி... கதிக்க அரகர அரகர அரகர எனவே. 


பத நி நி | த நித 
அடி ய வர்‌ குழா . 


டி க நற பே. 2 சாறி சி நிய்யத்‌ இரதம்‌ ப. த. ரிச்‌] 
திரு நுதல்‌உமை. ம திக்‌ கச்‌ சிவசிவ சிவசிவ சிவசிவ எனவே. 


ந பல அரி எமது திக தத 0) 

சே யம ந்தி திக்கு சமன்‌ ஒத 
நிசாகி சரிசரி மாகி ச ரிம்ம்ம்க்ரிச்‌ நித 
தரிக்கத்‌ தோந். , தத்‌ திமித ரிகிடத. தத 

தி அல்‌ ர்‌ துல்‌ அ 

பிட்‌ அஹம்‌ 1 கன ப ந் தா 


ரிச்‌ ரிம்‌ க்‌ ரிச்‌ நிதமபதச்நிச்ா ச்ரிச்‌ நிச்நி தம தநிதம| 
தகணத தணசெணுதசெணு. தசெணும்‌ ததணத தணதக ததி, ங்‌ 


கப்கள்‌ அகி த அமாம்‌] ற்‌ த] 
க ணத்‌ தோ றக ல்‌ த மென ச 
(நிருத்தஞ்‌ செய்தாரே.) 
௨௦: 


கீர்த்தனம்‌ 33 


இராகம்‌ : பகுதாரி ஆ: சகமபதநிச 
தாளம்‌ 5 மி, சம்ப அ : சநிபமகச 


பல்லவி 
ஆனந்தத்‌ தாண்டவம்‌ ஆடினார்‌ தில்லை அம்பல வாணர்‌ 
அநுபல்லவி 
ஆனந்தத்‌ தாண்டவம்‌ ஆடிநின்றார்‌ - அரி 
அருட்சித்தம்‌ பெறச்சக்கொன்‌ றருச்கிக்குந்‌ தனிபுட்பந்‌ 
தரிச்சுத்தம்‌ பதத்திற்பொற்‌ நிருச்சிற்றம்‌ பலத்துள்நின்‌ 
சரணம்‌ 
பாதச்‌ சிலம்பு கலீர்‌ கலீர்‌ கலீ ரென்னப்‌ 
பைம்பொற்‌ குழைகள்‌ பளீர்‌ பளீர்‌ பளீ ரென்ன 


28-வது மேளத்தில்‌ 
பிறந்தது. 


வேத புராணந்‌ தத்தெய்‌ தத்தெய்‌ தத்தெய்‌ யென்ன 
விரித்துச்செஞ்‌ சடைக்குட்பெண்‌ தரித்துக்குஞ்‌ சரத்தைக்‌ கொன்‌ 


றுரித்துத்திண்‌ புரத்தைப்புன்‌ சிரிப்பிற்சங்‌ கரித்துநின்‌ 


மால்கை மத்தளந்‌ தணா தணா தணா வென்ன 

மலரயன்‌ தாளங்‌ கணீர்‌ கணீர்‌ கணீ ரென்னச்‌ 
சேல்விழி மாது சபா சபா சபா சென்னச்‌ 

சிறக்கக்கிண்‌ கிணிச்சத்தந்‌ தரைக்கிட்கிண்‌ கிணுக்கென்று 
பிறக்கச்சொர்க்‌ கமட்டுக்குந்‌ திறக்கச்‌ சபைநிறக்க 


பத்தர்கள்‌ தேகம்‌ விரீர்‌ விரீர்‌ விரீ ரென்னப்‌ 

பதஞ்சலி வியாக்ரர்‌ செயா செயா செயா வென்னச்‌ 
சித்தர்‌ கணங்கள்‌ சிவா சிவா சிவா வென்னத்‌ 
திடுக்குச்செந்‌ தணக்குத்திந்‌ திடுக்குச்செந்‌ தணக்கென்ற 
குடுக்கைஅம்‌ புயச்செங்கை அடுக்கத்‌ தொனியெடுக்க 


௨௦3 


ச்‌ $ச்‌ நி ப பம 
௪ 


ஆ னந. 


கச ம கமா| 
தத்‌ தாண்‌ டவம்‌ஆ . டி 
ச்க்ம்க்ச்‌ நிபம பமக சமகமா| 
ஆ....னந்‌. தத்‌ காண்டவம்‌ஆ .டி 

சா$.ள்‌ நிபா பமக ௪ மக மா| 
ஆ..ன ந்‌ தத்‌ தாண்டவம்‌ ஆ . டி 

தா நீபா மபம க பமப தா நி| 
ஆனந்‌ தத்‌ தாண்டவம்‌ ஆ. டி நின்‌ றார்‌ 
ச்‌. க்‌ ம்க்ச்ச்‌ நி தநிபாமக ம ப| 


றருச்சிக்குந்‌ தனிப்புட்‌ பந்‌ தரிச்சுத்தம்‌ 


பா ; த நிச்‌ நிபா ம கமபத நி॥ 


தில்‌ , .லை அம்ப லவா, ணர்‌ 


பா ; ப தநிச்‌|நிபமகமபத நி॥[ 


னார்‌ . தில்‌, .லை அம்‌, பலவா. . ணர்‌ 


|. 2 


தநிச்‌ நிபாமக| மா பத நி ச்‌ ச்‌ | 


அரிஅருட்சித்தம்பெ றச்‌ ௪க்கொண் , 


தநிச்நிபாமப| மகசக மப த நி| 
பதத்‌ திற்பொற்றிருச்‌ சிற்‌ றம்‌. பலத்‌ துள்நின்‌ 


(ருனந்தத்‌ தாண்டவம்‌ ஆடினார்‌) 


; மயா ம கா|;ம கா ம பா || 


உகு அணை 


உதி ணா வென்ன 


ய : மகா சந ; ப தா நி சா 


மல ர யன்‌ ல்‌ i , க ணீர்கணீர்‌ ன்‌ ணீ ரென்‌ னச்‌ 


; ச கா மகா ப ட ்‌ நீ ச கா | கா மா பா| 


உ சே ல்‌ விழி ல டு = பா ௪ பா பா சென்‌ னச்‌ 


பாதா நீ த நிச்நிபா ம க மா| கமபா பமபா| தா டீ த நி ச்‌ | 


சி றக்‌ கக்‌ கிண்‌. ,கி ணி, ச்‌ பரப்பக்‌ பபண்‌ வரகட பப] ட்டை பயப்பட 


தா நீ பா மபமகமாக ம பா| தநிச்‌ நிபாமக| மபத நி சா சா॥| 


து ரைக்‌ கு... ௨ ௨ கிண்‌ , கி .ணுக்கென்‌. , க அப வட்டம்‌ ௮1] 

ச்க்ம்க்‌ சா ச்‌ நிதநி பா மகமப [| தநிச்‌ நிபாமப மகசக மபதறி| 

பி.றக்‌ கச்சொர்க்க , மட்டுக்குந்‌ தி . ற க்கச்‌ ௪. யை.நி. றக்க. 
பல்லவியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


0: 


கீர்த்தனம்‌ 34 


இராகம்‌ : தன்யாசி 3 ஆ: சகமபநிச ( 8-வது மேளத்தில்‌ 
தாளம்‌ : சாபு அ : சநிதபமகரிச ம்‌ பிறந்தது 
பல்லவி 
காணாமல்‌ வீணிலே காலங்கழித்தோமே 
அநுபல்லவி 
சேணாடர்‌ போற்றுந்‌ தில்லைச்‌ சிதம்பர தலத்தைக்‌ காணாமல்‌ 
சரணம்‌ 


சேரன்சோழன்‌ பாண்டியன்‌இ ரணியன்்‌ செய்‌ கோபுரமும்‌ 
தீரவி ரப்பபூபன்‌ செய்ததிரு மதில்களும்‌ 

பாருலகும்‌ போற்றுகின்ற பஞ்சாட்சரப்‌ படிகளும்‌ 
ஆரணங்கள்‌ சூழ்ந்ததிரு ஆயிரக்கால்‌ மண்டபமும்‌ 


கங்கையின்நி றைந்தசிவ கங்கையும்ப டித்துறையும்‌ 
மங்கைசிவ காமியம்மை வாசல்பணி மண்டபமுந்‌ 
திங்களணி திருமூல நாதர்‌ அருட்‌ சந்நிதியும்‌ 
பொங்குசெல்வம்‌ போலுயர்ந்சு தங்கப்பே ரம்பலமுங்‌ 


நிர்த்தசபை கனகசபை சிற்சபையின்‌ தெரிசனமும்‌ 
முத்திபெற லாமெனவே முழங்குஞ்சின்‌ னத்தொனியும்‌ 
பத்தர்க்குட்‌ சிறந்தகோ விந்தராசர்‌ சந்நிதியும்‌ 
சுற்றிலுந்‌ துலங்குரத்ன சொர்னக்கொடி மரங்களும்‌ 


தில்லைமூவா யிரவர்மு னிவர்பெரு வீதிகளும்‌ 


அல்லும்பக லும்‌அளிக்கும்‌ அன்னதா ஸனச்சிறப்புஞ்‌ 


சொல்லறிய மடங்களுஞ்‌ சோலைகளும்‌ வாவிகளும்‌ 
நல்லதிருக்‌ கூட்டங்களும்‌ நாலுகிரு வீதிகளும்‌ 


== GME 


த பமகரிச 


ணி.லே,.. 


ச்‌க்ம்க்ரிச்‌ 


“கதரணாமல்வீணிலே' பல்லவியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


த பமக ம ப 


பநிச்ரரிச்‌ நிரி 


(E208 OD பன்‌ பவட 


ப்‌ நி பரிசா நிச்ரீ 


போற்‌ முந்‌. தி 


சே. பப 


தபச்‌ நிச்நி- தபமகமா ப நி| 


த .லத்தை. 5 அடு a) 


= மா $பதபா ப்ம்தப்‌ ॥ 


றைநீ... உதிசி, 


தப மர மக மா 


கம்‌ அ. ரட்‌ 


ப நிச்நிதபம க | ம ச்‌ நி சா 


செல்‌. ௨. ௨௨வம்‌ போ. உ யர்ந்‌ த 


ச்‌ க்‌ ம்க்க்ரிசா |தபச்நிச்நி தப மக மாப நி॥ 


பரவ கடய 1 அ ரல Aes OD LP MLD 


“தாணாமல்வீணிலே”” பல்லவியின்‌ மூன்றாவது சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌, 


0:—— 


இராகம்‌ : 
தாளம்‌ : 


வசந்தா 
ஆதி 


கீர்த்தனம்‌ 35 
ஆ : சகமதநிச்‌ 
அ: ச்நிதமகரிச 
பல்லவி 
தெரிசனம்‌ செய்வேனே முத்திகொடுக்குந்‌ 
திரு அம்பலவாணனை 
அநுபல்லவி 


அரிஅயன்‌ இருவரும்‌ அறியாத விமலனைக்‌ 
கரியுரி போர்த்தநங்‌ கருணைக்க டலைத்தேடித்‌ 


சரணம்‌ 


செஞ்சடை மதிகங்கை யும்‌ -- திருமுகமுஞ்‌ 


சிறந்தபங்‌ கயச்‌ செங்கை யும்‌ 


| 


17-வது மேளத்திற்‌ 
பிறந்தது. 


பஞ்சாட்‌ சரப்படியும்‌ பாதத்த ணிசிலம்பும்‌ 
நெஞ்சார வேதுதித்து நின்றெனது கண்ணாரத்‌ 


காளியு டன்வாத னை -- யிருமுனிக்கும்‌ 
காட்சி கொடுத்த நாத னை 
வாலுடன்‌ பணியிர ணியவன்மன்‌ தனக்கருள்‌ 


காலகா லனையன்பர்‌ கருத்திற்‌ குடிகொண்டானைத்‌ 


சிவகாமி பிராணேச னை -- எனையாண்டருள்‌ 
தில்லையம்‌ பதியீச னை 
அவனி தொழுதயா பரனையென்‌ ஐயனைச்‌ 


சிவசிதம்‌ பரதேவ சிற்றம்ப லவாணனைத்‌ 


; ௪ சா கமா கா தம தாச்நி|ச்‌ர ; ; சார |ச்நி த நிதமகரி॥ 
தெரி சனம்‌ செய்‌ . . வே,. னே . முத்‌ தி. கொ .டுக்குந் 


சநிசமாகமா த நிதமதநிச்க்‌| ம்க்ரீச்நிரிச்நி] தநிதமகமகரி | 
உ க தெரிசனம்‌ செய்‌, . . வே... . னே..முத்தி. . கொ. டு க்‌ குத்‌ . 


சநிச சா நிதா சா சநி சா சா|ச௪ கமா கமதா[ம த நீ தமக ரி | 


மம்ம 0௬ ௫ ம்ம? வத்‌ புவி வாண னைப்‌ வத்‌ அ பதப்‌ டப ட வப ப 


சநிச சாகமா தாதம தா ச்நி|ச்‌ா 


கெரி சனம்செய்‌., . வே. க னே 


த நிச்நி தநி தா மாம ௪மா மா[தா தம தாச்நி|[த ம த நி சாச்‌ா | 
அ .ரி. அ. யன்‌ இரு, வரும்‌ அ றி. யாத. வி. ம . ல னைக்‌ 


மக்ரிச்‌ நீச்நி த ம கமதநிச்‌ா[தநிதா மகமா|[க மகரிகரிசநி॥ 
க.ரி. யுரி., போர்த்‌ த. நங்‌ . கருணைக்கடலைத்‌ தே. . ௨ 


““தெரிசனம்‌'! பல்லவியின்‌ இரண்டாவது- சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


$ மா, மகா மா தா நி. ம தா [நிச்‌ நி த நீ த ம|கம கரி சநி சா || 
செஞ்‌. ச டைம தி கங்‌ . கை. யும்‌ தி ரு . மு.க. . மும்‌ 


க மா கரீசா ௪நிச கம க|மாகம தம த நி|ச் நித நிதாமா | 


சிறந உய இங்‌ ட கய ச கெய்‌ லு கையும்‌ 


த நிச்நி தநிதாமாமகமாமா [தா தம தா ச்‌ நி|ிதமத நிச்‌ சா | 
பஞ்‌... ௨ சாட்ச ரப்‌ ப. டியும்‌ பா த த்‌ தணி. சி. லம்‌. உடயும்‌ 


ம்‌ க்ரிச்‌நீச்‌ நிதமகமதநிச்‌ா |த நி தா மக மா|க மகரிகரிசநி॥ 
நெஞ்சா, ரவே.து .. தித்து.நின்‌ றெ. ன: து . ௨ கண்‌,, ஏணா,ர 


ததி “தரிசனம்‌?” பல்லவியின்‌ இரண்டாவது சங்கதியைப்‌ பாடி “நிறுத்தவும்‌. 
க்‌ 


10 —=———— 


கீர்த்தனம்‌ 36 


மலயமாருதம்‌ 


ஆ. : சரிகபதநிச { 16-வது மேளத்திற்‌ 
ரூபகம்‌ ௮. : சநிதபகரிச பிறந்தது. 


பல்லவி 


கண்டபின்‌ கண்குளிர்ந்தேன்‌ -- பிறவிக்‌ 


கடலைக்‌ கரைகடந்தேன்‌ 


அனுபல்லவி 


அண்டர்பி ரானைக்‌ கருணா கடாட்சனை 
அம்பலத்‌ தைக்கண்ட பேர்க்கருள்‌ மோட்சனை 
அண்டப்‌ கிரண்ட மும்படை நேயனை 
ஆண்டவ னைநித்தியத்‌ தாண்டவ ராயனைக்‌ 


சரணம்‌ 


அந்திப்‌ பிறைகங்கை தாமசைந்‌ தாடவே 
அமரர்‌ மூனிவர்‌ சிவசிவ என்னவே 

சந்தித்தே அன்புடன்‌ தும்புரு நாரதர்‌ 

சங்கீத மேபாட வே 

விந்தைக்கி சைந்தமால்‌ மத்தளம்‌ கொட்டவே 
வேதங்‌ கணீரென்று தாளம்‌ முழங்கவே 
திந்தோத்‌ திரிகிட தோதிமி யென்னவே 
சிந்தித்து நின்றாடும்‌ உம்பர்கள்‌ கோனைக்‌ 


பரவைதன்‌ வாசலில்‌ தூதனை வேதனைப்‌ 
பத்தர்க்கு முத்திய ளித்திடுங்‌ கர்த்தனைக்‌ 
கரமதில்‌ சூலக பாலந்த ரித்தானைக்‌ 
கங்காள னைப்பர னை 


நிரந்தர மாகப்‌ புரந்தருள்‌ நாதனை 


நித்தியகல்‌ யாணனைச்‌ சித்தவி னோதனைப்‌ 
பரம்பர மாகிய ஆண்டவ ஊைக்கிருபை 
பாரென்பா ருக்கருள்‌ பேரம்ட லத்தானைக்‌ 


தண்சேல்‌ நல்விழி மாகாளி வாதுக்குத்‌ 
தாக்களித்‌ தெக்களி சொல்லி யிரண்டு 
கண்படைத்‌ தேயெதிர்த்‌ தாடுகின்‌ றாள்தலை 
கவிழ்ந்தப்‌ புறம்நிற்க வே 

மண்ணில்‌ ஒருபரதம்‌ விண்ணில்‌ ஓருபாத 
மாகவே வைத்தூர்த்து வநட' னஞ்செயும்‌ 
அண்ணலைக்‌ கண்ணனை ஆளுமுக்‌ கண்ணனை 
அனங்கனை வென்ற கனகச பேசனைக்‌ 


பை] (0) 5 


கண்டபின்‌ 


யா 5 


Lis 


த பக பகா ரீ| 


தே என்‌ பி. ற 


கா கரி கபத ப॥ 


க ட ந்தே..டன்‌ 


க பக ரிகபகரி| 


தே .ஃன்பி. ற, 


தபதமிச்‌ நிதப॥ 
க .டந்தே. உன்‌ 


பா கா கா தப ப க ரிசா சார 


னைக்‌ க குணா. CAT மாம்‌ ௮ EEE 


சா ௪ நி தா நீ| சா ர்‌ ரி காயா த ய॥ 


லத்தை க்‌ கண்‌ ட போர்க்‌ க ந ண்மோட்சனை. 


நித தா 
ய்‌: தி 


க்‌ ப்க்ரி 
வனை. 
கண்டபின்‌, 


நித 
திப்‌ பி 


ச்‌ நி 


பா ப.க] த நிசா ச்ா|[ 


ரண்ட . 


சா நித| பா தப 
நித்‌ தியத்‌ தாண்‌ ட. 


இரண்டாவது சங்கதியைப்‌ பாடி நிறுத்தம்‌, 


கா கா | த மிட நி.து படதா தி 


கங்கை சைந்‌ தற ட மே வே 


பாக க| த பச ஐ க பகரி ௪ ரிகரி॥ 


வர்‌ சிவ சி வ என்ன வே. ௨ 


கப கரி சா சா |) 
ரு. .நா,ர தர்‌ 


ரி கபா உப தப 


க வில ய 


தபகய கரிசா॥ 


ளங்கொட்‌ ட .வே 


தா நி| ரிக பா கபதப | 


க உ ம்ரென் று ம i மு. ழங்க .வே, 


நிததப பாப க| நீ த நி சா சா | 
திரி கிட தேதி. ந உன. . ௨. வே 


க்ப்‌ கீரி சா நி த) பா த ப - கரி ச ரிகபதப॥ 
து. நின்‌ ர டும்‌ உம்‌ பர்‌ கள்கோடனை, வக்‌ 
கண்டபின்‌, இரண்டாவது சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌, 

௨௦: 


கீர்த்தனம்‌ 37 


இராகம்‌ : காம்போதி 28-வது மேளத்திற்‌ 


பிறந்தது. 


ஆ: சரிகமபதச { 
தாளம்‌. : ரூபகம்‌ 


அ: சநிதபமகரிச 


பல்லவி 


அுமருந்தொரு தனிமருந்திது 
அம்பலத்தே கண்டேன்‌ அருமருத்‌ 


அநுபல்லவி 


திரும ருந்துடன்‌ பாடும்‌ மகுந்து 
தில்லை யம்பலத்‌ தாடும்‌ மருந்து 
இருவி னைகள்‌ அறுக்கு "மருந்து 
ஏழை யடியார்க்‌ கிரங்கும்‌ மருந்து 


சரணம்‌ 
கொன்றை தும்பை அணிந்த மருந்து 
கோதை மீதில்‌ படர்ந்த. மருந்து 
மன்று ளேநின்‌ றாடும்‌ மருந்து 


மாணிக்க வாசகர்‌ கண்ட மருந்து 


இந்திர ரானவர்‌ வானவர்‌ போற்றும்‌ 
இருடி கள்தமக்‌ கெட்டா மருந்து 
சந்திர சூரியர்‌ காணா மருந்து 
கானே முளைத்துத்‌ தழைத்த மருந்து 


திரித்தி தித்தியென்‌ டும்‌ மருந்து 
தேவாதி மூவர்கள்‌ காணா மருந்து 
கருத்தைத்‌ திருத்தி இருத்தும்‌ மருந்து 
காலனைக்‌ காலால்‌ உதைத்த மருந்து 


20 3-ம்‌ 


அருமருந்‌ 


அருமருந 


தபமகரிசரி | 
ம. ருதிதி.து 


உ ரி கம்‌ மழு 


பே அட லது ௮6 


ரிச்‌, நி தபா பம | * 5 ச்‌ தபாமதாரிசரீ॥ 
ம 


உ கருந்‌ . தொரு ௦ உம்‌ உரு ந்தி.து 


க ரி ௪ நி. பா தா | ; ம பழு 
ல தீதே உ கண்‌ . ம்‌ உவ 


க்ரீ,சா நி.த பம | டர்‌ ச்தபாம கா ரிசரி| 


ம. ருந்தொ . உ உம ரூ நீ தி.து 


க ரிச நி பா த கமய த.மகபதி 


ரீ க்ம்க்‌ா கரி சர 


டும்ம. . ருந்து 


* கரி சா ,க்நி தாத | ்‌ ச்‌ கீபம பா தா॥ 


உட முட லத்‌ 2 டும்‌ ம. ருத்‌ து 


கா ,ம்கீரீ, ச்ரநித | 
வி, ணை... கள்‌. 


ப தசா சிச்நித || 
. i கு ம்ம ருந்து. 
த பமக ரி பமக 8 கமப நிததம| 


ய. டி. யார்க்கி , மட்கு அல்‌... 2 


அருமருந்கொரு, பல்லவியைப்பாடி நிறுத்தவும்‌. 


சா ச்‌. ச நீ தா|தநீ தா எ தயத யததாரிச்‌॥ 
றை தும்‌ . பை ௮ எந்‌, த ழ்‌. நந்து 


நி த ND ப திதா பர்‌ மக மாப 
தை ௨4, மீ . தில்‌. ப &, டர்ந்‌ திடு மருந்து 


ரிச்லஃரிச்நிததா|நீ திர - தாபத பத்‌, தாரிச்॥ 
றை.தும்‌. ௨. பை ஆ ஸணிற்‌ தம்‌. ௫ற் து... 


நி த பா ; | தநிதா பாமக மா. 
த. ௫௦ மறாநீது 


ரீக்ம்‌ கா கீரி சா. 


டுமட.. ருந்து 


ரி.க்ரிச்ா, ச்நிதா| பா 


கஃ வாட . ௪.கர்‌ கண்‌ 


அருமருந்தொரு; பல்லவியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 
்‌ ்‌ 
_————:o: — 


கீர்த்தனம்‌ 38 


இராகம்‌ 3: கெளரிமனோகரி ௮. : சரிகமபத நிச 


{ 28-வது மேள 


தாளம்‌ : ரூபகம்‌ ல்‌ : சநிதபமகரிச கர்த்தா 


பல்லவி 


என்று சென்று. காண்பேன்‌ 


எனது கண்‌ குளிர 


அநுபல்லவி 


மன்றுள்‌ புலியூர்‌ தனில்‌ 


வாழும்‌ சபாபதியை 


சரணம்‌ 


புண்டரீக முகத்தழகும்‌ புன்சிரிப்பின்‌ அழகும்‌ 
வண்டுநிற விழியழகும்‌ வரிசைத்தந்தத்‌ தழகும்‌ 
குண்டலமுஞ்‌ சவுக்கினியும்‌ கொப்பு தரித்‌ திடும்‌அழகும்‌ 


மண்டலமெல்‌ லாம்விளங்குங்‌ கண்டசரத்‌ தழகும்‌ ச 


மெய்யெல்லாம்‌ வெண்ணீறு விளங்கியஅற்‌ புதவழகும்‌ 
கைகளிலே தரித்திருக்குங்‌ கனலும்டம ருகமும்‌ 
பையரவம்‌ பூண்டகையால்‌ பயந்தீர்க்கும்‌ அழகும்‌ 


வையமெல்லாம்‌ உய்யஅங்கண்‌ வரவீசுங்‌ கையழகும்‌ 


குஞ்சிதபா தத்தழகுங்‌ குனித்தபுரு வத்தழகுங்‌ 
கஞ்சன்முடி மாலையொடு கவின்பதக்கத்‌ தழகுங்‌ 
கொஞ்சுமொழி சிவகாமி கூடநிற்கும்‌ அழகும்‌ 
நெஞ்சைவிட்டு நீங்காமல்‌ நிதமும்‌ மனங்களிக்க 


_—: 0: 


= ம்‌ ௧ கா ரீ கா ॥ 
உண்‌ . பேன்‌ 


மார்‌ பம கரி க௰॥ 


இர - க கல க்‌ 3௧ 


தநிச் நி நி தபா | ததபம கரிகமு| 
று... சென்று ்‌ . பண்பே. ன்‌ 


சா ரிச ரிக ம | திச்ரிச்‌ நித 
து ட. ௨ கண்‌ , த ணி Fr. 


க அபில்‌ Cae 


பாமக ரி சரி 


உ. ண்பே. ன்‌ 


யமக ரி சரி ௧॥ 


க்‌,தி தப்‌ தரி ௭௬) 
மூ... ஏ ரது. னில்‌ 


ரிக்ம்க்‌ கரி சா| & 4 ச நி தபதித பமகரி॥ 
மூ வல உ உட ஞீ உப. 4 திய 


என்று, சென்று, இரண்டாவது சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌, 


பாப பத ,பம்மமகரி|சமகரி& ௪சசநிகரிசனண॥ 
புண்ட ரீ கமு கத்‌ தழகும்‌ i] கணக்கன்‌? சிரி.ப்பிணழ கும்‌ 


கமகம பமபத | பத நி த தி றியி தப (1 ஓ 
நிறவிழி யழகும்‌ வரிசை த்‌ தந்த த்‌ தழகும்‌ 


பகமரிகமபத]| ப-மபத ச்நித ப தநி சா॥| 
முஞ்சவுக்கி ளிய ம்‌ . கொப்பு த ரித்‌ திடும்‌அழ கும்‌ 


ரி க்க்ரிச்நிதப | ரிச்‌ நி த பம காரி கம॥ 


மெல்லாம்‌ ௨ ௨... வி ளங்‌ குங்‌ கண்டச ரத்‌ தழகும்‌ 
என்று சென்று, மூன்றாவது சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


௨0௦ 


கீர்த்தனம்‌ 39 


இராகம்‌ : நாமநாராயணி 
தாளம்‌ : மி, சம்ப 


ஆ: சரிகமபதநிச்‌ 
அ : ச்நிதபமகரிச 


பல்லவி 


காணமுத்தி பெறலாம்‌--ஒருதரத்திற்‌ 
காணமுத்தி பெறலாம்‌ 


அநுபல்லவி 


காணமுத்தி தருந்தில்லைத்‌ தாணுவா யிருந்துபஞ்ச 
பாணனைக்கண்‌ ணாலெரித்த சோணகிரி வல்லவர்பு 
ராணசுந்த ரர்தமிழ்மூ வாணருக்க ருள்செய்யும்நீர்‌ 


வாணரெனும்‌ பேரம்பல வாணர்தம்சி வந்தபாதம்‌ 


சரணம்‌. 


பண்டுவிடம்‌ உண்டநீல கண்டர்புர கரசம்பு 
முண்டகத்‌ திருமணாளர்‌ புண்டரீகா சனர்துதி 
கொண்டசிவ சங்கரர்பிர சண்டகால ஊையுதைத்துத்‌ 
தண்டனைபு ரிநடேசர்‌ புண்டரீக மலர்த்தாளைக்‌ 
தேடரிய திகழ்பாதம்‌ ஆடரவப்‌ பூணணிந்து 
வேணனுக்க ருளிமூவர்‌ பாடவேம மகிழ்ந்து 
நீடியசெஞ்‌ சடையினில்‌. ஆடியகங்‌ கைபுனைந்து 
கூடியொளிர்‌ நடராசர்‌ ஆடியம லர்ப்பாதத்தைக்‌ 


பஞ்சவத னமசேசர்‌ குஞ்சரச ருமதரர்‌ 


வஞ்சிசிவ காமிநேசர்‌ தஞ்சமென்ற டைந்தவர்தம்‌ 
தெஞ்சிலுத யம்புரிந்து விஞ்சுகன கசபேசர்‌ 
செஞ்சிலம்ப ணியொளிரும்‌ குஞ்சிதத்‌ தரண்மலரைக்‌ 


0: 


தப.ம கரி காரி ௪ ரீக ம பம கரி சா | 
....... மூத்‌ தி பெ. றலா. &ஃமே 


கி சா | ச நிச ரி 


ப்‌ த தி உறி 


ச்‌ நித பம கரி காரி சரீ கம பம க ரி சா| 


௨ ண உ முத்‌ தி பெ,றலா . , ௨. மே. 


சி. க ம: யர்‌. மு கத ப ம கறி 


உ ருந்‌ தில்‌ லத்‌ தா ௩௨ ணு. 


ருள்‌ செ 


ரிக்‌ ரிச்‌ நி த.நி.சா ச்‌ நி த நிச்‌ நித 


தாணமுத்தி'” மூன்றாவது சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


ச வடம பற ய ம.க: ி கா ம க பாடப்‌ ற ப.த நீ தா பா 9 


வி ட்டம்‌ உண்‌ ௨. ம உ நீ. கழல லு குண்ட 


| க.மக ரி| ௪ ரி க ம ॥ 


(ப்பா ப 


த நி ச்‌ நி த பய மா| 
ம்‌ பூண்டி டிரா க 


சாசநி | தகர ॥ 


111 ட ட்ட உ ப 
“காணமுத்தி'? மூன்றாவது சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


அனைய (0 5 


கீர்த்தனம்‌. 40 


இராகம்‌ 2 ஷண்முகப்பிரியா 


ஆ: சரிகமபதநிச்‌ ( 58-வது மேள 
தாளம்‌ : ஆதி 


அ: ச்நி.தபமகரிச கர்த்தா. 


பல்லவி 


அரகர சிவசிவ நமச்சி வாயா எங்கள்‌ 
அம்மை சிவகாம சவுந்தரி நேயா 


அநுபல்லவி 
பரவுத்தொண்‌ டருக்கன்பு செய்யுஞ்” காயா-தித்திய 


பதம்பெறு சமயத்தில்‌ நிதம்பரி வாயிருந்தும்‌ 
இதம்பெற விளையாடுஞ்‌. சிதம்பர தேவா 


சரணம்‌ 


தினமுநின்‌ பதசேவை சேவிக்க வேணும்‌ - இந்தத்‌ 
தெரிசன மேமோட்ச பலமெல்லாங்‌ காணும்‌ 
நினைவெல்‌ லாம்‌அந்த ரூபமாய்த்‌ தோணும்‌ - ஒன்றும்‌ 
நித்தம்பல தேவதைகள்‌ சுற்றம்பல இருந்தாலும்‌ 
வெற்றம்பலம்‌ அல்லது சிற்றம்பலம்‌ ஆமோ 


யாவர்க்கும்‌ உயிர்க்குயி ராயுறைந்‌ தாயே - பரம 
ரகசிய மாகஎங்‌ கும்நிறைந்‌ தாயே 

மூவர்க்கு முதல்வ னாய்ச்சிறந்‌ தாயே - கருணை 
முகதர செகநகநகவென நடமிடு 


யதயுக தரவர டமருகச்‌ கரனே 


பாதிம தியணிந்‌ தபரஞ்‌ சோதி - அன்பாய்ப்‌ 
பணியுந்தொண்‌ டருக்கெல்‌ லாமநு பூதி 


ஆதி யுமைபதி யாகியநீதி - மிகவும்‌ 
அம்பர மானதி கம்பர ரூபப 


சம்பர மானசி தம்பர. தேவா 


௪:0 கேவ அ 


சா ச்நிதா பா பா பமகரி|சா ரீ கா 


ச்ட்‌ கட்டி ர... சிவ கி: வ... ந 


ரிகா மா பா தா பா; 


; பம[பா தா 


அடம்‌ உமை சி. வ காஃமஃச௪ வுந்‌ த 
ச்ரிக்ரி ச்நிதப பமநித பமகறி|சா ரீ காக ரி | ரீ சா ச நிசரி ॥ 


அரா கடர. சி.வ. சி.வ. ந ம ச்சிவா டயா எங்கள்‌ 


க ரி கா மா பாதா பர $ ப.ம|கரி கமப தநிச்‌| ரீக்ரிச்நி.தபதநி॥ 


அம்‌. . மை சி வ கார _,ம ..,௪..வுந்த..ரி நே உயிர வ ௮௨ 


சக சநிதப பத8,தபம ததபம கரி [சா ரீ கா கரி |ரீ சா. சநி சரி || 
அடர உக. உசி. வடட சிவ நீ ம ச்சி வா, . ய எங்கள்‌ 


௯ரி௧கம பா ததபமகரி கமபத [நிச்‌ ரீக்ரி ச்நிதப|மகரி கமப தி 


அம்‌ , உமைசி, வ.ஃகா. , ம, ச௪.வுந்‌.. த.ரி, , தே, யா, 


சாசா ச்நிதா பா பா பம க ரி|சாரீ காக 


அர கடர சி வ சி , வ ட, ந ம ச்சி வா 


பாதா: நிதிப்‌ ம கரிகம பா தா[ப மபதநிதபம[பாதா ச்‌ நி சா || 
ப ர வும்தொண்ட. ருக்‌ கன்‌ பு செய்‌, யும்ச ,கா, யாநித்‌ தி , ய 


தப தநிதறிச்‌ நிச்ரிச்ரிக்ம்க்ரி|ரிசு ரிச்‌ ரிச்நிச்‌|நி தபமபபதநி॥| 
ப தம்பெறு ச மயத்தில்நிதம்ப ரி வாயிருந்தும்‌ இதம்பெற விளையா , டும்சிதம்பரதே ,வா 


“அரகர புல்லவியைப்‌ பாடி நிறுத்தவும்‌, 


ரீ சா[சா ரீ ச நிசா [ரீ காகரிகா || 


ணிந்‌ த ப ரஞ்சோ.தி அன்‌ ,பா.ய்ப்‌ 


காரீ காப மபா தா பா ப ம |பாதாநிதபம்‌ [க ரி கமபா; || 


ப ணியும்தொண்ட ருக்‌ கெல்‌ லாம்‌ அனுபூ. . ௨ ள்‌ பல்‌ கள்‌ அதிமாக 


பா தா நித பம கரிகம பாதா|ப மபதநிதபம[பா தா ச்நிசா || 
ஆதி ந்‌ அமைப்பை அக விட தி! வள: 2 க கி டய பம திட மிகவும்‌ 


தபதநி தநிச்‌ நி ச்ரிச்ரி க்ம்க்ரி|ரிக்ரிச்‌ ரி ச்நிச்‌|நிதபமதப தநி|| 


அம்‌ பர மா.னதி கம்பர ரூ ,பப ரம்பர மா.னசி தம்பரதே.வா. 


“அரகர? மூன்றாவது சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


:0: 


S » 


கீர்த்தனம்‌ 41 


- இராகம்‌ : நாடகப்பிரியா ஆ: சரிகமபதறிச்‌ 10-வது மேச 


தாளம்‌ 3 மி. சம்பை அ: சுநிதபமகரிச கர்த்தா. 


பல்லவி 


யார்க்குத்‌ தெரியும்‌ ஐயா சபாபதிநீர்‌ 


ஆடிய வித்தை தான்‌ ஓயா 


அநுபல்லவி 


தூக்கிய பாதாதிரி சூலமுங்‌ கையி லேந்தித்‌ 
தும்புரு நாரதர்‌ கிம்புரு டர்கின்னரர்‌ 
சூழப்பொதுவில்‌ அன்பர்‌ தாழ ஆடினவிந்தை 


சரணம்‌ 


பாதச்‌ சிலம்பசைய வே -— உமைஇடப்‌ பாகத்தில்‌ நின்றிசைய வே 
வேதகீ தங்களும்நின்‌ றோதவே மழுவேந்தி 

விடையைவிட்‌ டிறங்கிச்‌ சடையைவி ரித்துக்கொண்டு 

வேளை பார்த்து ஒரு காலைத்‌ தூக்கிக்கொண்டு யார்க்கு 


குண்டலமி ரண்டுதுலங்‌ கத்‌-திருச்சடையில்‌ குளிர்கங்கர தேவிகுலுங்‌ கப்‌ 
பண்டுசுந்‌ தரற்காகப்‌ பரவைக்குத்‌ தூதுசென்று 

பதும நாபனது வதனவி ழிசுமந்த 

பாதம்நோ காமல்‌ சாம வேதம்‌ பாடிக்கொண்டு யார்க்கு 
திருச்சிற்றம்‌ பலம்வாழ்‌ வோய்‌-பத்தி வலையில்‌ செகந்துதித்‌ திடவீழ்வோய்‌ 
தரித்தித்‌ தாந்திமி திரித்தித்தித்‌ தீந்திமி 

தகதக தரிகிட திகிதிகி திரிகிட 

தாத்திமி யெனத்திருக்‌ கூத்தா டியவிற்தை 


ட னனர 


சா; நீ நிதத பமாபதநிதபா;மப மகரீசா|ரீ கா |மா பா[தா நீ | 
யார்க்குத்தெ, ரி ,யும்ஐ... யா,௪. பா..ப. தி ன்‌ ட்‌ = 
சா; நித பம பததித ரிச்நித பா; மபமகரிசரசிக|மபதநி|ச்நிதப|மபதநி| 
ர்க்க தத அரியல்‌ டமா வக பப நக மதி) வல்‌ மல வன பற்‌ 


ச்‌ ரிக்ரி சரச நிதபா பமபத நி ச்நித பாமக ப மகரி |சா ௪ ரி|கமபத | மபதநி | 


டி. ய விந்‌,.தை... தான்‌ ஐ... யா. , 


நீ நித த பமா ப தநிதபா 33535 
உர்க்குத்தெ, ரி. யும்‌ ஐ... உய... 


;மகமாபா;தா;தாநீமித தப மகமா|ப த நீ]தநிச்நி|சா சா | 
தூக்கி ,ய யா.தா.,தி ரிசூ, . . ல .முங்‌ கை. யிலே... நீதித்‌ 


ச்‌ ரிக்ரிக்‌ ம்க்ரி ச்ரிக்ரிச்கி தநிச்நிதபாமகமபதநித[|நி சா நி][தபமக |மபதநி || 
தும்புருநா. ரதர்கிம்‌ .புருடர்கின்‌ , னரர்‌ சூ ,ழப்பொதுவிலன்‌ . பர்‌ தா ,ழஆ. டினவிந்தை 


“யார்க்குத்‌ தெரியுமையா ?*? பல்லவியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


உமாமகரீ சரிகா பமகா சரிக ரிகாபமகா|சா ரீ |ச ரிகா|[மா 


தச்‌ சி,லம்ப,சைய ,வேஉமைஇடப்‌ பாகத்தில்‌ நின்‌ றி சை. ய வே 


உ மாம கமாமகமா; கமபாமபதாபதக[நித தப।பா பம[।பா 


வே.த கீ , தங்க .ஸஞாம்‌. நின்‌ . றோ. . த.வேம. ழு. வே. ந்‌ தி 


பாபாமகமா பாபாதாபாதா நீ நி ததபமகமா|ப த நீ |தநிச்‌ நி|சாச்‌£ || 
விடையை .விட்டிறங்‌ கி.ச்‌ சடையை, ..,. ௨ வி ரித்‌ து,. க்‌ சொண்௦ 


ச்ரிகரி கம்கரிச்‌ ரிக்ரிச்நிதாபபமபதபாமகாரிசரி|கமபம|பாத ப] மபததி || 


வே. ளை...பா.. ௨. ௨. ர்த்துஒ.ரு  காலைத்தூக்கிக்‌ கொண்ட, உ 6 ம. 


“யார்க்குத்‌ தெரியுமையா'? பல்லவியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


கீர்த்தனம்‌ , 42 


சரிமபதச்‌ 29-வது மேளத்திற்‌ , 
ச்நிதபமகரிச்‌ { பிறந்தது, | 


பல்லவி 


சுந்தர குஞ்சித பாத நிலைகண்டு 
தொண்டுசெய்‌ வாய்மனமே 


அநுபல்லவி 


௪ந்ததந்‌ தில்லைச்‌ சிவகாமி பங்கனார்‌ 
தானந்த மாகிய வானந்த நாடகச்‌ 


சீரணம்‌ 


அச்சுதன்‌ முன்னாளில்‌ ஏனம்‌ஆகித்‌ தேடும்‌ 
அரக்கன்‌ றலைகள்‌ நெருங்கிடச்‌ சூடும்‌ 


மெச்சியோர்‌ பாம்பும்‌ புலியுங்கொண்‌ டாடும்‌ 
மேலாஞ்‌ சிதம்பரந்‌ தன்னில்‌ நின்‌ ராடும்‌ 


வெஞ்சினத்‌ தியமன்‌ உயிரை முடிக்கும்‌ 
வீட்டின்பந்‌ தந்தெண்ணந்‌ தன்னை முடிக்கும்‌ 
செஞ்சிலம்‌ புங்கிண்‌ கிணியும்‌ வடிக்கும்‌ 
சிற்றம்‌ பலத்திலெந்‌ நாளும்‌ நடிக்குஞ்‌ 


நல்லவர்‌ செம்மை மனத்தவர்‌ போற்றும்‌ 
நம்பும்‌ அடியார்‌ பிறவியை மாற்றும்‌ 
தில்லைமூ வாயிரர்‌ பூசைசெய்‌ தேத்தும்‌ 


திருமால்தன்‌ கண்ணை -மலரெனச்‌ சாத்தும்‌ 


க ரப ட்‌ 


ர 


ச்நிதா பா மப த ப | கரி ரி ௪ ௪ ரி|ரிபயாமபா தா | 
த. ர குஞ்சி. லப்‌ ப பு ட அல உ உட வரு] 


தரிச்நிததபமப.த சாச்‌ நி தாரித |[பாபப மக ரிச[ரீ பம பா தா ॥ 
சுத்‌ ௨த.ர.குஞ்‌ கசி. த.., பா... த. நி. லை, , கண்டு 


ப தச்மி ம்க்ரீ ச்நிதரி சாபாதச்‌ ] தபா,மபமகரிச[ரீ ப மபா தா | 
சுந். ௨௦௨ இ ர குஞ்‌, . சித, பாட... ௨த.நி. லை. , கண்டு 


சா; 5 சு நிதா. தா. பா ; [மப மபதபமகரீ|ரிசரீ,ப மகரி சா || 
தொண்‌. டு , ப செய்‌ வாய்‌ , மடன்‌. ..மே. 


pase 


ததபமபாமபமபதபமகரிச ரீ |[சரிசநி தா சா]ரீ மக ரி மபா || 


சமஉ தாகும்‌... இல்‌! லேக்‌. தி வ மி பல்‌... த னார்‌ 


த தயமபதச்நிததபய மக ரீ |சரிசநிதாசா|[ரீமக ரிமயா || 
சந்‌, உ இடதும்‌, ,. உதில்லைச்‌ சி , வ, கா மி பங்‌ உக னார்‌ 


பம்பாதா சுநிதாச்‌ா ரீம்‌ ௧ ரீ ச நி தாபப |ம்கரிச ரிமயத [ 
தா.னந்த மா... கி ய வெட உ ஆ... னநீ த.நா. ட.க. 
“சுந்தர குஞ்சித!” பல்லவியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


பபா தபா தபபம பா தா | ச்நிதாதாநித பா[பாதபமகரி சரீ |] 
அச்‌ சுதன்‌ முன்‌, . னா ளில்‌ ஏ..னம்‌ஆ 4. ௩௨ கி , . த்தேடடும்‌ 
ரிபமக ரீசரி சபிதா சாசா| ரீ மகரி சரிம |பர்‌ பம பா; || 


அ.ச க்கன்த. லை, . கள்‌ நெருங்கி. ட. ச்சூ டும்‌ . 


த தபமபாமய ம்பதப மகரிசரீ | சரிசரி தாசா |ரீ மக ரிம பா [ 


மெ, ச்‌ சியோ, . ர்பாஃ.ம்பும்‌ பு. லி. டயுங்‌ கொண்‌, . டா. டும்‌ 


பமபாதா ச்நிதா சா ரீம்‌ க| * ச்‌ நி தா ப ப|மகரிச ரிமபத |) 
மே. ௨லாஞ்‌ சி, தம்‌ ப ரம்‌, , ச இன்‌ னில்‌ நின்‌ . ௫ .டும்‌. 


/ 


“சுந்தர குஞ்சித? பல்லவியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


அ 


[| 
ம்‌ 


கீர்த்தனம்‌ 43 


இராகம்‌ : இராமப்பிரியா 


ஆஃ : சரிகமபத்நிச்‌ 
தாளம்‌ : ரூபகம்‌ அ. 


்‌ ச்நிதபமகரிச 
பல்லவி 


தூக்கிய பாதத்தின்‌ நோக்கொளி கண்டு 
சும்மா இருநெஞ்சமே 


அநுபல்லளி 


தூக்கிய பாதத்தைக்‌ கண்டவர்க்‌ கேசித்தி 


சொன்னேன்‌ சொன்னேன்‌ முக்காலு மேவெற்றி 
தேக்குங்‌ கருணைச்‌ சிவகாமி யேசத்தி 
தில்லைச்சி தம்பரங்‌ கண்டவர்க்‌ கேமுத்தி 


சரணம்‌ 


பாக்கிய மான்ப ராபரங்‌ காணும்‌ 
பார்ப்பதெல்‌ லாமது வாகவே தோணும்‌ 
வாக்கும னதுக்கெட்‌ டாதது பூணும்‌ 
மன்றுள்ந டனம்‌உ னக்குள்ளே காணுந்‌ 


பிறப்பிறப்‌ பென்னுந்‌ துயர்போ யொளிக்கும்‌ 
பேரின்ப மானசுகமே யளிக்கும்‌ 

மறுப்பும்‌ நினைப்பும்‌ இலாது மிளிர்க்கும்‌ 
மன்றுடை யானருள்‌ கொண்டு தளிர்க்கும்‌ 


தத்துவம்‌ எல்லாந்‌ தலைதடு மாறும்‌ 

தானே நாமான இடங்கண்டு தேறும்‌ 
அத்துவி தப்பொரு ளாகியே வீறும்‌ 
ஆனந்த இன்ப அமிர்தம்உள்‌ ளூறும்‌ 


_— பேடு = 


ு தா பம கரி சா | 


கொளி . கண்டு 


கம பாத ப த நி ॥ 
மே, 


ய்‌ ௨ ப oe 


ு நி தநிச்ரிச்‌ நித பம 
கொ. ளி... கண்டு, 


பய ப்ப தபதி 


தா பமக ரி கா 


கொளி ,க ண்டு 


க மப மபா 
மே. 


பூ. 


அப்‌ கமா யா தா. | ப ம பா தா நீ|| 


பா. . தத்‌ தைக்‌ வர்க்‌ கே சித்‌ தி 


= ச்நித ச்‌ நிதப | 


ச்‌ ச்‌ | 
சொன்‌. .னே டன்‌ 


வெற்‌ றி 
அக்ரி கா ப்ம்‌ கம்‌ | சாரி க்‌ ரிச்நித | 


கரு ணைச்சிவ கா. குல்‌ தில்ல (75: படம 


த நிசா நி த பம | 


மக மப தபதநி | 
இட அதம்‌. ம்‌ ரம்‌ 


வர்க்கே. முத்தி. 


“தூக்கிய பாதத்தின்‌" பல்லவியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


பம பா ம கப ம| க ரி.கா = பமகம கரி சா | 
க்கி, ய மான . THIS i. ப. ரங்கா. ணும்‌ 


ச ரிகரி சநிதநி 


தெல்லாம்‌ அஃது. 


ட மா 


ரிச்‌ 


க்‌ குள்‌ 


கரி கமபா 


வே. , . தோணும்‌ 


தபதநிச்‌ நி சா ॥ 
த.து. பூ ணும்‌ 


நி தப மபா தநி॥| 


ளே.கா ணும்‌. 


“(தூக்கிய பாதத்தின்‌?” பல்லவியைப்‌ பாடி நிறுத்தவும்‌, 


இராகம்‌ : 


தாளம்‌ 


ஏமவதி 
ஆதி 


கீர்த்தனம்‌ 44 


ஆ: சரிகமபதநிச 
அ: சநிதபமகரிச 
பல்லவி 


சிவந்த பாதத்தைக்‌ காண வேணு மென்று 
சிந்தையில்‌ நினைமனமே 


அநுபல்லளி 


தவந்தனக்‌ குப்பயன்‌ தருவோம்‌ எனத்தில்லைச்‌ 


சபையில்‌ நடனமி டுந்தாண்டவ ராயன்‌ 
சரணம்‌ 


அம்பரத்‌ தில்கின்ற அமரர்கோன்‌ ஆதியர்க்கும்‌ 
ஆறு சுமயவேத சாத்திரத்‌ தலைவர்க்கும்‌ 


உம்பர்க்கும்‌ ஒயரிய இருடி கட்கும்‌ உலகில்‌ 


உள்ள பேர்களுக்கும்‌ உதவு வோம்‌என்றாடிச்‌ 


பதஞ்சலி. பகவற்கும்‌ வியாக்கிர பாதற்கும்‌ 


பல நாளும்‌ நடஞ்செய்த பாதங்‌ காண்பதற்கு 
நிசுமும்‌ அவனருளி னாலே துதிக்கும்‌ அன்பர்‌ 
நினைவிலுங்‌ கனவிலும்‌ நின்று நடம்புரிந்து 


காளியு டனேகூடி வாதா டினவிந்தை 
கண்டதில்‌ லைக்காதால்‌ கேட்டதுண்‌ டிப்போது 
தூளியு டம்பிற்பூசி மான்மழு வுமேந்தித்‌ 
தொற்தோமென்‌ றொருகாலைத்‌ தூக்கிநின்‌ முடிச்‌ 


:0: 


சிவந்த 


பா தா நீ ச்‌ -$ ச்‌ i 1 காரீ கா மா | 


சி வந்‌ த பா . த த்தை. க கா வேணு மென்று 


த நீ தநிச்ாா£ரிச்‌ நீ தா ச்‌ நிநித [பா 5; ; | கா ரீ கா மா | 
உவந்த 4 ௨. பாதத்தை டக்‌ கா... வேணுமென்று 


த நீ தநிசாரிச்‌ நீதா ச்‌ நிநி த |பாபமபதநித| பமகரிகா மா | 
க வந்த 4 ப, .யாதத்தை ., ௨க்‌ காண. டு வே.ணு.மென்று 


த நி ச்ரிக்ரிசாிச்‌ நீதா நிச்‌ நித |பாபமபதநித| பமகரிகா மா[ 


உவற்‌ உத... பாதத்தை க்‌ கா. ணட .. வே.ஷணு.மென்று 


0 ந டி கர [சா ; சரிகம | பதநீதபமா || 


ண அன்‌ 12 


; நி சா நி தா பா த நிச்நிநித | த பமபா தா;| நீத நிச்நிசா॥ 


த வந்த னக்‌ முப்‌ ப . யன்தரு வோம்‌ எனத்‌ தில்‌ . , 


$ ச்‌ ரிகா ரிக்‌்ம்‌ாகாக்ரிரிச்‌ | நிதபாத நி சா |நிதபமகரிகம| 


உசா (டைம லத ட ணட மி்‌ டு. ந்தா. ண்‌ ட.வ.ரா.யன்‌ 


சிவந்தபாதத்தை, நாலாவது சங்கதியைப்‌ பாடி. நிறுத்தவும்‌. 


பா பபா பம | ரீ சா | கரிரீ சா சா | 


தஞ்ச லி ப. கு 3 ம்‌ வியா ட தற்‌ கும்‌ 


ச நீ தா.௪ நி சா.ரீ கா 3 பா பமபாபா[| 


ல நாளும்‌ ந . டஞ்செய்‌ த தங்‌ காண்ப , தற்கு 


ச்‌ நிதா பா தத நீ த ப| மாம பா த நீ | சா நீ சா சா | 
த மும்‌அ வ ன ர ளினா. லேதுதிக்‌ கும்‌ அனகா அயர்‌ 


$ ச்‌ ரி காரி கம்‌ காக்.ரிரி ச்‌ | நி தபா தநிசா | நிதபமகரி கய॥| 
நினை விலுங்‌ க ன வி... ௨. லும்‌. நின்று ந .டம்புரிந்து. 


சிவந்தபாதத்தை, நாலாவது சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌, 


௦: 


கீர்த்தனம்‌ 45 


இராகம்‌ : விசயநாகரி : சரிகமபதச { 59-வது மேளத்திற்‌ 


தாளம்‌ 3 மி. சம்ப : சதபமகரிச பிறந்தது. 
பல்லவி 


அவனே தேவர்‌௮ கண்டன்‌ அவனே தேவர்‌ தலைவன்‌ 
அவனைத்‌ தினமு நினை மனமே 


அநுபல்லவி 


தவநேசர்‌ பணிசிதம்‌ பரவாசன்‌ ஒளிருஞ்சிற்‌ 
சபை நடராசன்‌ எவனோ அவனெவனோ 
சரணம்‌ 

இகலாதி ஏகன்‌ அனேகனென்‌ றேதிகழும்‌ எழிலான சோதி யெவனோ 
புகலாதி பூமியான்‌ மாவந்த பாசபரி பூரண மான தெவனோ 
சகலாதி பெயர்சரா சரமாகி யேநின்ற சம்பு நாதன்‌ எவனோ. 
அகலாதி அமரருக்‌ காதார மாந்தெய்வம்‌ ஆமகா தேவன்‌ எவனோ அவனெவனோ 
உருவாலும்‌ அருவாலும்‌ உருவரு அதனாலும்‌ ஒளிரும்‌ பிரமம்‌ எவனோ 
விரிவாலும்‌ உயர்வாலும்‌ எவ்வுயிர்க்‌ கும்‌உயிராய்‌ விளங்கிய மெய்யன்‌ எவனோ 
ஒருநாலு மறையாலும்‌ உடுக்கலை களினாலும்‌ ஓதொணா. நாதன்‌ எவனோ 
அரியாலும்‌ அயனாலும்‌ அடிமுடி யறியாத ஆதிமுன்‌ னாதி யெவனோ அவனெவனோ 
பேரான அரிசிரம்‌ ஏறிப்‌ பிளந்திடும்‌ பெரியதாணு எவனோ 
நேரான பங்கயன்‌ சிரமதைக்‌ கிள்ளிடும்‌ நிமலன்‌ அமலன்‌ எவனோ 


ஏரான மதனைமுன்‌ நுதலின்‌ விழியினால்‌ எரித்த பகவான்‌ எவனோ 
சீரான புலியூரில்‌ சிவகாமி பங்கனாஞ்‌ சிற்சபா பதியெவனோ அவனெவனோ அ 


i 


றி 
ண்‌ உடன்‌ 


கு 

க 

| மப தப | 
னே தே ர தலைவன்‌ 


ச்‌ ரிக்‌ ரி ச்தச்‌ தா ரிச்ச்து பம கா கரி ரீ சா ; த ச௪ரி௪ 


வ ணே. உடு மீல்‌ வ உ. விற்‌ டீன்‌ உ அர விக 


இரண்டாவது சங்கதியைப்‌ பாடவும்‌. 


ரி ரீ 


ச்‌ தச்ாத ச்‌ த பபம 


கன்‌ ள்ல (வட னோட... அடவ 


“அவனே” பல்லவியின்‌ இரண்டாவது சங்கதியைப்‌ பாடி 


கா ரீ ச ரி கா கரி ரி 
று 


யா மா கா 
வாலும்‌ உ . ர வ 


க 
வனோ 


சுடி டக்க | ம 
ஒ ளி ரும்பிர மம்‌ எ 


தாபமபத ப மாபமகமாக ரி ௧௧ 


லும்‌ எவ்‌ . . வுயிர்க்கும்‌உயி ராய்வி எங்கி ய 


யா தா ப ம பார மக மா கரி கா க ரி க மப 


ஒ ரு நா , லு ம. றையா. லும்‌ உடுக்கலைக 


பத ச்‌ த. [| ச்த 
ஓ ௨. தொணு நா ட தன்‌ 


தப தச்த ச்‌ ரிச்‌ ரிக ரிக்‌்ம்க்ரிக்ரிச்ரீச்‌தச்தபம கரி | 
அரியா.லும்‌ அயனா. லும்‌அடி முடியறியா . ஆ. திமுன்னா . 5 


கத வயி அத க! கலி ம ப.॥ 
தி எ வ னோ : அ வனெ னோ . 


“அவனே?* பல்லவியின்‌ இரண்டாவது சங்கதியைப்‌ பாடி. நிறுத்தவும்‌. 


0: 


கீர்த்தனம்‌ 46 


இராகம்‌ : ஆந்தோளிகா ஆ. சரிமபநிச்‌ 28-வது மேள த்திறி 
தாளம்‌ .: ஆதி அஃ ச்நிதமரிச௪ { 


பிறந்தது. 


பல்லவி 
மறவாதிரு நெஞ்சமே உனக்கிது 
இறவா மருத்தாமே 
அநுபல்லவி 


ந்றுமா மலர்ப்பொழில்‌ சூழ்தில்லை யம்பல 
நாதர்குஞ்‌ சிதச்செம்பொற்‌ பாதம்‌ இமைப்பொழுதும்‌ 


சரணம்‌ 


நிச்சய மாகவே கேளாய்‌அஞ்‌ செழுத்துண்டு 
நிற்கும்‌ நிலையையறிந்‌ துச்சரித்‌ துக்கொண்டு 


வைச்ச வழியே சென்றும்‌ அச்சம றவேகண்டு 
மன்றுள்‌ ஆனந்தநடம்‌ இன்றேகண்‌ டுகொள்‌ என்றும்‌ மற்வாதிரு 


பழைய அடியர்திரு வடியில்‌ வீழ்ந்தெழுந்து 
பணிசெய்ய வேயவர்‌ இரங்கி மனமகிழ்ந்து 
பிழைவரா மற்காத்துத்‌ திருவடி நீழலில்‌ 


பிசகா திருக்கவைப்பர்‌ அசையாய்ழீ எப்போதும்‌ 


தினவா ரமுந்திரு மூலத்தா னமேசென்று 
தெரிசனம்‌ செய்சிவ காமிசந்‌ நிதிகண்டு 
அனவர தமுஞ்செம்பொன்‌ அம்பலத்‌ தாடிய 


அம்மையப்‌ பர்பொற்றாள்‌ செம்மையா கக்கண்டு 


கசா ட திபத மங்‌ மட மிக்‌ 


மறவா. ௨. ௨ திரு நெஞ்ச 


2. சீரிம்‌ ரிச்‌ நிரிச நிதமாரி ௪ ரீ | 5 5 (ரிசநிசரிமபதி॥ 
ம.ற வா... ௨ தி. ருநெஞ்ச 5 உ.னக்கி.து. 


சா சா ச்ச்‌ நி த மா மா மரிமா | 


இடற டவ ௮... ம ருந்த. ௨ 


ப நீ நி த ம ரீ சா ரீ மா | நிநிததம [பா 
ந று மா... ம லர்ப் பொழில்‌ சூழ்‌ தில்‌ உலை. . ௮ 


ப நீ நி த.ம ரீ சா ரீ மா |$ ப.நிநிததம 
நறு மா. மலர்ப்‌ பொழில்‌ சூழ்‌ உட ல்லை 


ரிம்‌ ரி சா ச்‌ நிநீதாமா ப நி | சா நிதா |மாரிம பநிச்ரி | 
நா & தர்குஞ் சி : . தச்‌ செம்பொ. உ தம்‌ இ மைப்பொழு.தும்‌ 


ம்ரிரிச்ச்‌நிதமாம்ாரி சரீ | 
தி ருதெஞ்ச 


; நி த மா;மா மரி சரி மா | மரிமரி சா 


தின வா. ர மு ந். திரு மூ .லத்தா 


நி சாநிதா த மபா நீ சா | ; ரீ சா 


தெரி சனம்‌ செய்‌ சி வகா மி சந்‌ 


ப நீ.நி.த ம ரீ சா மி மா | 


ப நி நித 


அனவ . “ர தமும்‌ செம்‌ பொன்‌ அம்ப. 


ப நீ நிதமரீசா ரீ மா | 


$ப நிநித 


அன வ. ர தமும்செம்பொன்‌ அம்‌ ப 


ச்‌ நிசா நி 


ரள் செம்மை 


ரி ம்ாாரிசா நீதா த மப நி | 


உஅம்‌.மைய , ப்‌ பர்பொற் 


ம்ம்ரிரிச்‌ ச்நிதமாமாரி ௪£ | 
ம 


சநி | நி ததம்ப நிசா || 


ன. மே. . .சென்று 


ரீ | மாப நி நிதமா॥ 
நி திக ண்‌, டு 


நீ சா 
௨ டிய 


ச்‌ ॥ 


மிய & சரி 1 


கிட தி, டு யு 


தா | மாரிம பநிச்ி॥ 


யா கக்‌ கண்‌ , ,டு. 


ல்‌ 
S 


கீர்த்தனம்‌ 47 


இராகம்‌ £ சீலாங்கி 


தாளம்‌ $ சாபு 


ஆ: சகமபநிச்‌ { 85-வது மேளத்திற்‌ 
அ: ச்நிபமகச 


பிறந்தது. 
பல்லவி 


சிவனை மறவாதே நினைமனமே — ஒருக்காலும்‌ 


சிவனை மறவாதே நினைமனமே 
அநுபல்லவி 
அவனி யுடன்பகி ரண்டங்க எையும்‌அளித்த 
ஆண்டவ னையரசம்‌ பலத்தானை 
சரணம்‌ 


நடவாத. நடத்தை நடந்தாலுங்‌ -- கூடி 
அடையாத கொடியக லியரவு தொடர்ந்தாலும்‌ 


யடையாளர்‌ சீற்றம்‌ அடர்ந்தாலும்‌ -- மாதர்‌ 
கடைமனை தோறும்நிதங்‌ காத்துக்‌ கிடந்தாலும்‌. 


பெண்ணாசை வந்து பிடித்தாலும்‌ -- நம்மை 
எண்ணாம லேஒருவர்‌ ஏசி அடித்தாலும்‌ 
புண்ணாகி மனது துடித்தாலும்‌ -- ஓய்ந்த 
கண்ணாகிச்‌ செவி மூடிக்‌ கால்கள்‌ துடித்தாலும்‌ 


வாரி அளருயிறைத்‌ திட்டாலும்‌ -- பொன்னாம்‌ 
மேருகிரி வீறுபட விண்ணுடை பட்டாலும்‌ 
பாருலகு வாழ்வது கெட்டாலும்‌ -- முந்த 
யாரும்‌அறி யாதபழி யாம்வினை தொட்டாலும்‌ 


அரிய பிரமபதங்கள்‌ அழிந்தாலும்‌ -- மின்னும்‌ 
இருசுட ரும்மாறி எதிரேறி இழிந்தாலும்‌ 


w 


வருணனும்‌ மண்மாரி பொழிந்தாலும்‌- நாளுந்‌ 
தருமநெறி பகருமறை தவறி மெரழிந்தாலும்‌ 


பமக௫௪ ௫ நி 


2 8 எலு மக 


பமகச ௧கம பம பமக ச சமபம 


WD வாக ல ௨ 


அளித்‌ த 


கம ப றிச்‌ | 


ச்நிபமகச ௪ நி 


உட ன உனை உ 


பநிச்க்ச்நி 


மன. உ௰்‌ 


ம்‌ 
“4 த கொடி 


2 சாச்நிபநிச்நி | 
ர வு.தொ.டர்ந்‌ 


அப க மப நிச்‌ ॥ 


தோ. , உறும்‌ 


பம கம பநி | சா ச்‌ நி ப நிச்‌ நிபமகச ச நி|| 


கா. . த்து. கிடந்தா. னும்‌ வ ல்‌ 


“சிவனை மறவாதே”? பல்லவியின்‌ இரன்‌ டாவது சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


கீர்த்தனம்‌ 48 


இராகம்‌: சூரியகாந்தம்‌ ஆ: சரிகம்பத்நிசி 


தாளம்‌ 3 மி, சம்பை அ: ச்நிதபமகரிசு 


பல்லவி 


பேசாதே நெஞ்சமே பேசாதே 


அநுபல்லளி 
பேசாதே நெஞ்சமே பேசியுந்தான்‌ என்னகண்டாய்‌ 
ஸ்சர்புலி' யூரில்வளர்‌ நேசர்‌அனு பூதியல்லால்‌ பேசாதே 
சரணம்‌ 


சிங்கார இடைபிங்கலை சங்காரவ ழிபோகாமல்‌ 
பொங்கமாக வேநிறுத்தி எங்கள்குரு ராயர்பாதம்‌ 


ஏத்திக்கோ ' மனதைத்‌ தேற்றிக்கோ அருளைக்‌ 
காத்துக்கோ அஞ்செழுத்தையும்‌ போற்றிக்‌ கா. நானென்றசத்தம்‌ 


“ஆமையாய்ஐந்‌ துறுப்பையும்‌ ஊமையெழுத்‌ துள்ளிருத்திச்‌ 
சோமசேக ரன்பதத்தை நாமெனக்‌ கருத்துள்வைத்து 
நாடிக்கோ. பொருளைத்‌. தேடிக்கோ முத்திவழியைக்‌ 
கூடிக்கோ ஆனந்தக்கூத்‌ தாடிக்கோ நானென்றசத்தம்‌ 


பட்டிப்பசுக்‌ கள்ஜந்துண்டு சொட்டிலீல்‌௮ டைத்துக்கொண்டு 
எட்டெழுத்து ருவையுண்டு பொட்டெனச்செ பத்தில்தொண்டு 
பூண்டுக்கோ அருளை ஈன்றுக்கோ நமது 


ஆண்டவன்தில்‌ லையம்பலத்‌ தாண்டவன்தன்‌ னைநீகண்டால்‌ 


ப ன கை 


: *சநிசரிக ம[ 


ம தபமகரிச சகி தநிசாமிசா;;சநிசரிகம| 


த கி வவ எவ்வ 


ம கா, பமகரி ரீ க ம பமபா மா,கமா பா தா தப தா 


சா ...௨௨௨௨உதே நெஞ்‌ ச,மே பே,.சியுந்‌ தா. ன்‌ 


ரிச்‌ ரீக்ரிக்ம்கரிச்‌்சரிக்ரிச்‌ நிதபதநிதபமகபமகரிரீ 


ஈசர்‌ புலியூரில்வளர்நே, .டசர்‌அனுபூ . . . . யல்‌. 


| சரிசரிசாறி சரக ம 


பா தறிச்ரிச்நி தப மகபமதபமகரிசசநிதநிசாநி சா 


மே ல்ச்‌ ச இதல 2 வல அலது உகும்‌ ட. ௮ அடம்‌ 


ட்‌ 


ச்‌ ,ச்மிதநிதப மதபம கமபமகரிசரிக ரிசாசநி த நிசரிச ரி| 
சிங்‌ , கா, . ர இடைபிங்‌ கலை சங்‌, .கா. ரவழி போகா மல்பொங் கமா. ௧ 


தட்கி த்‌... ஏ] 
நிறுத்‌ தி எங்‌ . கட்க 


| ப 


ச்நிதாரிச்ரி ச்‌ சாரிக்ரிச்சாச்‌ நிதாபமபாதநிதபா, மமமக மாபதபமமா காமபமகரீ | 


ரா, . யர்பா.தம்‌ ஏத்திக்கோ.. ம . ன தைத்தேற்றிக்கோ.. $அ ௬ ளைக்‌ காத்துக்கோ., அஞ்செ.மு.தீ 


ச. ரிய தனரா நி | ௪ ரி க ம | 
தையும்‌ போற்றிக்‌ ம்‌ னென் ற சத்‌ தம்‌ 


பேசாதே நெஞ்சமே: பல்லவியின்‌ இரண்டாவது சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


உ 


= 
1} 


கீர்த்தனம்‌ 49 
இராகம்‌ : மந்தாரி ஆ: சரிகமபநிச்‌ 


தாளம்‌ 3 ரூபகம்‌ அ : ச்நிபமகரிச 


பல்லவி 
சிதம்பரமே நினைமனமே - சென்மமீடேறச்‌ 
சிதம்பரமே நினைமனமே சிதம்பரமே 
அநுபல்லவி 
சிதம்பரமே முத்தி சின்மய மாகிய 
பதஞ்சலி பூசித்த பாதரைக்காணச்‌ 
சரணம்‌ 


ஆகம வேதபு ராணவு ல்லாசசி 


வோகம கேசந டேசரைக்‌ காணச்‌ சிதம்பரமே. 


தக்கிட திக்கிட தரிகிட எனவே 
திக்குந டனமிடும்‌ தேவரைக்‌ காணச்‌ சிதம்பரமே 


திந்திமி திமிதிமி திமிதிமி யெனவே ்‌ 
விந்தைந டனமிடும்‌ வேதரைக்‌ காணச்‌ சிதம்பரமே 


பத்தி யருட்சிவ காம சவுந்தரி 
முத்தி தரும்பரா சத்தியைக்‌ காணச்‌ .சிதம்பரமே 


தரணியில்‌ அனைவரும்‌ ததியொடு துதிசெயும்‌ 
இரணிய வன்ம விநோதரைக்‌ காணச்‌ சிதம்பரமே 


தேவர்‌ தொழுந்திரு லய தேடும்‌ 
மூவாயிரர்‌ பூசித்த மூர்த்தியைக்‌ காணச்‌ 


சிதம்பரமே 


சென்‌ 


நிபச்‌ நி ப ம பா| 


அமுத தில்ல ல 


பநிச்நி சா சா || 


AE) 


மபநிபச்‌ நிசா | 
உ எ. சி த்த 


பமகரிக மபதி॥ 


கா. உ ண..ஒச்‌ 


*சிசம்பரமே'' பல்லவியைப்‌ பாடி நிறுத்தவும்‌, 


பமக ரி சநிசா | 


பு ரா, ண 


பமக மபாபா ॥ 


ப ON) 


ச்‌ நிபம பா நீ | 
கே 


ப்‌ உட . ச 


க்‌ ரிச்ரிச்நிசா | பமகரிகமபநி | 
டே... உ ச .ரைக்‌ 


“சிதம்பரமே'* பல்லவியைப்‌ நிறுத்தவும்‌, 


0S 
கீர்த்தனம்‌ 50 
இராகம்‌ : தேறுகா ஆ: சரிகமபதநிச்‌ 
தாளம்‌ 3 ரூபகம்‌ அ: ச்நிதபமகரிச௪ 
பல்லவி 


தெரிசனமே நினை மனமே - சபாநாதர்‌ 
தெரிசனமே நினை மனமே தெரிசனமே “ 


அநுபல்லவி 


தெரிசன மேமுத்தி பரிசன மேநித்ய 


வரிசைந டம்புரி மாசபை வாணர்‌ 


சரணம்‌ 


கஞ்ச மலரு தயன்‌ கஞ்ச வனிதைபதி ய 
கஞ்ச. நயன்பணி கஞ்ச மலர்த்தாள்‌ தெரிசன மே 


ஆகமத்‌ துட்பொருள்‌ ஆகி நிறைந்த 
தாகர மகிமைகொள்‌ ஆகாச லிங்கம்‌ 


‘0s 


மகம பத நித ப | 


ச்‌ நி தா பா 
சு 


௧௭௩ பந ்‌ ம 


ரிச்நித நிச்நி த | பம கரி ௪ நி சரி கமய த॥ 
௪ 2 ல மட வார்த்‌ தா. ள்‌ sl 


தெரிசனமே, பல்லவியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


௨௦ 


கீர்த்தனம்‌ 51 


ஆ: சரிமபநிச | 28-வது மேளத்திற்‌ 


அ: சநமிதபமகரிச பிறந்தது 


பல்லவி 


தோத்திரம்‌ செய்மனமே -- உனக்கிது 


மாத்திரம்‌ விற்பனமே தோத்திரம்‌ 
அறுபல்லவி 
காத்தெமை யாளும்வெண்‌ ணீற்றனை வார்சடை 
யாற்றனை ஆனந்தக்‌ கூத்தனை அனுதினம்‌ தோத்திரம்‌ 
சரணம்‌ 


ஈசனைக்‌ கனக௪ பேசனை ஞானப்பிர 
காசனை மறைசொல்லும்‌ வாசனைப்‌ பதஞ்சலி 


பூசனை செய்யுஞ்சர்‌ வேசனைக்‌ கயிலாச 
வாசனைத்‌ திருநட ராசனை அரனைத்‌ 


பாணனை ஆண்டநஞ்‌ சூணனை வாசுகி 
நாணனை அக்கினிப்‌ பூணனை மால்தேடுஞ்‌ 
சேணனை நித்தியகல்‌ யாணனை முத்திநிர்‌ 
வாணனை அம்பல வாணனை அரனைத்‌ 


வேளனை முண்டகத்‌ தாளனை வீறுகங்‌ 


காளனை விபூதித்‌ தூளனைப்‌ . பாம்பணி 
தோளனை அடியவர்க்‌ காளனை ஆதிரை 
நாளனை உமைமண வாளனை அரனைத்‌ 


_———:0:——— 


தோத்திரம்‌ 


தோத்திரம்‌ 


தோத்திரம்‌ 


ச்‌ நிரி ச நித பம | பச்‌ நித பா$ம க பம॥| 
உன மே ,௨ .னக்‌ 


த்தி, ரம்‌ செய்‌ . . ம 


மகரிச ரி மபநி| 


பி. எனல மேட 


நி தபா மக பம 


மே. . ௨உ.னக்‌ 


தபமக ரி மபநி॥ 


ப.ன. மே... 


நி தபா ம கபய 


மே. . ௨ .னக்‌ 


தபம கரி மபஙி॥ 


சர பணம கா EF Gy 


ச்‌ நிரிச்‌ நி தபம பச்‌ நி த 


த்தி. ரம்‌ செய்‌ , . மவன்‌ 


னை ஆ தி 


தச்‌ நி ரி ச்‌ நிதபம 
னை உ. 5 னே. அ.ர. 


தோத்திரம்‌, மூன்றாவது சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


டு 


கீர்த்தனம்‌ 52 
இராகம்‌ : சரசாங்கி ஆ: சரிகமபதநிச௪ 
தாளம்‌ : ஆதி அ: சநிதபமகரிச 

பல்லவி 
நிர்த்தம்‌ இடுந்திருச்‌ சிற்றம்‌ பலவரை 
நித்தம்‌ நினைமனமே 
அநுபல்லவி 
வித்தை வருமுயர்‌ புத்தி வருஞ்செல்வம்‌ 
மெத்த வருமொன்றும்‌ ஒத்து வருமன்றுள்‌ நிர்த்தம்‌ 


சரணம்‌ 


செந்திரு மாலயன்‌ இந்திரன்‌ மாதவர்‌ 
செய்ய முனிவர்‌ செயசெய வென்றிடத்‌ 


தந்திர மாயொரு கால்தூக்கிக்‌ காளிமுன்‌ 
தாகுதோ திமிதிமித்‌ ததிமி மாவென 


சகல புவனத்‌ தவரவர்‌ போற்றிடச்‌ 
சந்திரா தித்தர்கள்‌ தாமும்‌ துதித்திடச்‌ 
சேகண தோதிமி திமிதத்‌ திமிதிமி 
திகுத்தாகு தாகுத்‌ திக்கிடத்‌ தீயென 


அந்தம்‌ உள்ளமாலே சொந்த சவுந்தரி 
ஆன சிவகாமி யம்மை மகிழ்ந்திடத்‌ 
தந்த னாதன தான தானதன 

தக்கு திக்குடிகு தளாங்கு தாவென 


ச்‌ நி தா பாஜ மகபம காமக கரிசரி | கமபம பாத்தி ॥ 


ர்த்த மிடும்‌. தி.ருச்‌ சிற்றம்‌ . ப. ல. வ. 


ச்ரிக்ரிச்நிதப த நிசா ச்நிதப பமகரிசா சரி கமபத ம பதநி | 
நி. .ர்த்து.மி. டும்‌ . தி.ருச்‌ சி. . ற்றம்ப, ல.வ.ரை... 
ச்ரிக்ம்‌ க்ரிச்நிதநிச்£ரிச்‌ நிதபம பமகரிசாசரி கமபத மபதநி | 
நி..ர்த்த.மி.டும்‌ . . . தி.ருச்‌ சி. .ற்றம்ப. ல .வ.ரை.. 


ல்‌ 
சா; ச்‌ நி தா பாபா மகபம ம ககரி கா; $ உ பம கரி சா |) 


நித்தம்‌”. நி னை ம ன. மே. 


சா $ ச்‌ நி தாச்நி சாச்நிச்‌ஈ 1 ர ச்‌ ரீ கா மா கா 


வி த்தை, ஃ. வ. ர.மு ,யர்‌ வருஞ்‌ செல்‌ வம்‌ 


ரிச்‌ சாச்நிதா ச்நிச்ாச்நி சா கடத்த ளை ்‌ | ரீ காமா கா 


வி. த்தை. . வ. ர மு, யர்‌ வ ருஞ்‌ செல்‌ வம்‌. 


ரீ கா மக்க்ரிசாச்‌ ச்‌ நிதா | பதநீ தநிசா | ச்நிதபத நிச்‌ | 
மெத்‌ த... வ ருமொன்றும்‌ ஒ.த்து, . . வ. ரு , மன்றுள்‌ 
“நிர்த்தம்‌?' பல்லவியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


$ பாத நி தாபா; ம கமா] தபபமகரிகா | பமகரிசநி சரி | 


உசெந்‌ , தி ர மா . ல டயன்‌ இந்‌ . . தி. ரன்‌ மா. உ௨தி. வ. 


க மபா ம க ரீ சா$சநிசா | ௪ ரி கா.ரிகமா | க :மப ம பா பா॥| 


உர்‌ செய்‌ ய மு னிவர்‌ .. ௨... செ.ய செ.ய வென்‌. . றி டத்‌ 


ச்‌ சா ச்‌ நிதா ச்‌ நிசா ச்நிச்‌ா | ; ரீச்‌ | ரீ காம்‌ 
தந்‌ தி ர . மாயொ. ருகால்‌ தூ க கிக்‌ பி 


ரீ க்‌ ம்‌ க்க்றி சா சா ச்நிதா | ப த நீ த.நிசா !ச்‌ நிதபத நிச்ரி | 
தாகு தோ. . . தி மி தி. மித்‌ த ட தி. மி , . மார்‌ . & வெ .ன. 


*-நிர்த்தம்‌?” பல்லவியைப்‌ பாடி நிறுத்தவும்‌, 


கீர்த்தனம்‌ 53 


இராகம்‌ : பூர்வகல்யாணி ஆ: சரிகமபதச்‌ 


{ 58-வது மேளத்திற்‌ 
தாளம்‌ 3 ரூபகம்‌ அ: ச்நிதபமகரிச 


பிறந்தது. 
பல்லவி 
தேடித்‌ திரியாதே--நெஞ்சே 
தேடித்‌ திரியாதே 
அநுமல்லவி 
தேடித்‌ திரிந்து திகையாதே நெஞ்சே 
சிற்றின்பத்‌ தாலே செகமெல்லாம்‌ பஞ்சே 
சரணம்‌ 
நானென்ற ஆணவத்‌ தன்னையே நீக்கு 
ச்‌ 
நாதாந்தப்‌ பேரொளி தன்னிலே தாக்கு 


மோனமாய்‌ மந்திரத்‌ துண்மையை நோக்கு 


முத்திக்கு வித்தாய்‌ முழுமதி யாக்கு 


ஆத்தும ஞானிக்கு மெய்தனில்‌ சொட்டு 
அண்ட ரண்டபகி ரண்டங்கள்‌ விட்டுப்‌ 
பேர்த்தலில்‌ ஆனந்த வெள்ளத்தை யெட்டுப்‌ 
பேச்சுரை யற்ற இடந்தனைக்‌ கிட்டு 


போட்ட இடத்தில்‌ பொருள்தனைத்‌ தேடு 
போத நிட்டையுட்‌ புகுந்துமீ யாடு 
நாட்ட முடன்சற்‌ குருபாதந்‌ தேடு 
நாலாம்‌ பதத்தில்‌ அருள்ஞான வீடு 


Os 


ய ம்‌ க ம 


டி த்‌ தி. 


தேடித்‌ தி 


ம ப த நித பமகரி | 
த்‌ ல ட்ப ஒட பம 


கா ரிக மா | 

டித்‌ தி . ரி 
ச்‌ ரிக்‌ ரிச்‌்நிதப 
டித்தி. ரி .யா. 


ச ரிக மப தபா 


அ: ந்‌ 


தே.டித்‌ தி... ரி 


நெஞ்‌ சே ௦ 


பம கரி சா நி த ॥ 


வ க பட பு க 


பாதா , நி தா பம கா ரி | 


ப நிட்டை. 


மா பா தா பர | 


ட்‌ ட மு டன்‌ 


தாச்‌ நி தபாம[ க 
ஏ யி ப எததாதில்‌!.... அ 


பமகமகாரீ | 


டித்‌ தி. ரியா தே 


கீர்த்தனம்‌ 54 


இராசும்‌ ! , சுத்தசாவேரி 


ஆ: சரிமபதச்‌ 
தானம்‌: ஆதி 


{ 29-வது மேளத்திற்‌ 
அ :.ச்தபமரிச 


பிறந்தது. 
பல்லவி 


கண்டாயோ மனமே -- நடேசனைக்‌ 


கண்டாயோ மனமே 

அநுபல்லவி 
அண்டமு ழுதும்பிரமம்‌ என்று தோன்றலீலை 
கொண்டபொ ருளாய்வந்த புண்டரீ கபுரத்துக்‌ கண்டாயோ 


சரணம்‌ 


தெரந்திப்பு'நீங்கினை யே - மெய்ஞ்ஞானத்தின்‌ - சந்திப்பு வாங்கின யே 


செந்துப்‌ பிரளய கன்மம்‌ என்று - அந்தக்‌ கரணமேயா னந்தக்‌ கடலுருகிக்‌ - கண்‌ 


சத்துவ குணம்புகுந்‌ தாய்‌ - ரசோதமம்‌ 

அற்ற குணமிகுத்‌ தாய்‌ 

செந்தக யிறுதனில்‌ புற்றும்‌ - பாம்புப்பிரமை 
உற்றுத்‌ தெலிந்துமகிழ்‌ பெற்றதிரள்‌ பேரின்பம்‌ 


இன்பந்‌ தெளிந்துகண் டாய்‌ - அசேதன 

வெம்பசி தீர்ந்து கொண்டாய்‌ 

அன்புக்‌ கினியதோர்சி தம்பரந்‌ - தனிலே 

தடம்புரித்‌ தருள்தரும்‌ அம்பல வாணனைக்‌ கண்டாயோ 


3 இச்‌ தப பமதப பமரிம | ரீ சா ;ரிச!தசரிசரிமபத| 


கண்‌. டா,யோ, மனமே. ந .டே. ச னைக்‌.கண்‌ டா.யோ. மனமே. 


ச்‌ ரிம்ரி சத ச்ரிச்தப மரி பம |ரீ சா ;ரி ௪ |த ௪ ரிசரிமபத| 


கண்‌ . டா .யோ., மனமே. ந ,டே. ச னைக்‌ . கண்‌ டா.யோ,மனமே. 


ச்ரிம்ரிச்தரிச்தபமப மத பம [ரீ ரீ சரி மப[|[த ச்தா பமபத॥| 


கண்‌ . .டா. யா. மனமே . ந ,டே . சனைக்கண்‌ , , டா,யோமனமே. 


; தச்‌ த பப ம தபபமரிம [ரீ 


கண்டா, யேல்‌ உட. மன்‌ மே 


தத பமப ப மதபமரிபமரிசரி |ரி சதசாரிசரி]ம பதா ப த ச்‌£ | 
அண்டமுழுதும்பிர மம்‌. என்‌.று., கோபன்‌ தி ௪822 ௩ ட ரணம்‌ 212 


ச்‌ தச்‌ ரிச்ரிப்ம்ரிச்தரிச்ரிதச்‌ [ப தபமரிமபத[பமரிச ரிமபத | 
கொண்ட பொரு .ளாய்வத்த புண்‌ . .ட. ரீ ௭௬: யுடன்‌. % உத்து. .க்‌ 


சா; தச்‌ த பபம த பபமரிம[|சீ ; 


கண்டா ,யோ. ௨. ௨ம்‌ ன. ௨ மே. 


பா ,த ப தமபரி பம ரிமசி ௪ த|[ச தசரிசரிமரி| ,மப,ம பதச்தப।| 


இன்‌ . பந்தெளிந்து . கண்டா ய்‌ அசேதன வெம்பசிதீ..ர்ந் து. கொண்டா. .ய்‌ 


பமய தப தச்‌ தச மிட்‌ சிப்‌ ம்சிரி।? தனிதச்பாத |1ம- ப்‌ ரிமபமப த || 
அன்புக்கினி யதோ. ர்‌ சி தம்ப ர ந்‌ தனி! லேநடம்புரிந்தருள்‌ ' : தரம்‌ நமி பி லல்ல 


ச்ட்‌ தச்‌ தய ப.மாதப யமிரிம|ரீ 


*ண்டடா , யோடி வல்‌ எ மரண. மே 


கீர்த்தனம்‌ 55 


இராகம்‌ : நாகசுராவளி ஆ: சகமபதச்‌ { 28-வது மேளத்திற்‌ 
பிறந்தது. 


தாளம்‌ : அதி அ: ச்தபமகச 

பல்லவி 

சிவசிதம்‌ பரமே தெரிசிக்க மனமே 

செனனம்‌. இல்லையிது நிசமே 

அநுபல்லவி 

தவசிகட்‌ குநடஞ்செய்‌ .சம்போசங்‌ கரசிவ 

பவநாச. புனிதபஞ்‌ சாட்சர -ரூபர்வாழ்‌ 
சரணம்‌ 


பரவும்‌ பதஞ்சலி வியாக்கிர பாதரோடும்‌ 
பார்த்தவர்க்‌ கெல்லாம்‌ பரமானந்‌  தமேமூடும்‌ 


அரியும்‌ அயனும்‌ மயங்கியே தேடும்‌ 
ஆதி யந்தம்‌இல்லா அமலன்நின்‌ ராடும்‌ 


மங்கள வேள்வியும்‌ மாதவர்‌ பூசையும்‌ 
மருவிய ஆகம வேதத்தின்‌ ஓசையும்‌ 
துங்கமத்‌ தளதாள சங்கீத ஓசையுந்‌ 
துலங்குமெய்‌ யடியார்‌ துதியோசை யும்வளர்‌ 


வல்லவர்‌ வாசஞ்செய்‌ தில்லையுள்‌ தொண்டு 


மகிழ்ந்துசெய்‌ வார்பதஞ்‌ சென்னிமேற்‌ கொண்டு 
அல்லும்‌ பகலும்பே ரின்பத்தை யுண்டு 
ஆனந்த நிர்த்தத டேசரைக்‌ கண்டு 


05 


ச்‌ தபா மா பா பம மா கமாக சா 


வ சி தம்‌ ப ர மே, . உ தெ ரிசிக் ௧ 


ச்‌ த பா பதச்த பமகப | பமமகமாகசா 


வ சிதம்‌ ப, ர , மே... ௨.௨..தெரிசிக்க 


சா தபா ம கப மம ககர்‌ ; த சுகம 


னனம்‌ இல்‌ லை. உ . . உயி நி... ௪. 


கச்‌ த பாமாபா பம மா 


சி வ சிதம்‌ ப ர மே, , 


$ சா தாசா 


ட்கு ந டஞ்‌ 


மத. தசா தபர மாபர பமமா க மா கசா சாமா ௧ம்‌ பா| 


ட 12. க்விட்‌ சி கும்‌: வ. அர புல தெரி சிக்‌ க மன மே. 


யாதச்‌ தபமா பாமக மகசா | கா சா தா சா தப தா சா ॥ 


ப ரா, வும்‌ ப தஞ்ச . லி. . கர பா த ஃ ரோடும்‌ 


சகா சக மா கமபம | பா தாப தச்‌ த ச்‌ தா பா பா | 

தவர்க்கெல்லாம்‌ ப, ர. மானந்‌ த , மே எட, ழூ படும்‌ 
சா ச்‌ தசா தா சா கா. ச்‌ ச்‌ க்‌ ம்‌ ம்‌ க்‌ கா ச்‌ சா |) 
அய. னும்‌ ம யங்‌ ய்‌ டை ஊறுதே ௩௫ம்‌ 


தா பாப ம பா தா | மபமக சாகம| 


ஆ. அத்‌ : தம்‌ இல்லா நின்‌. . ர.டும்‌ 


ப த தசா தபா மாபா பமமா ம்‌ கா மாக ம பா| 


ஆ சுவி சிதம்‌" பர மே. . க னணமே ட. . 


கீர்த்தனம்‌ 56 


இராகம்‌ £ வகுளாபரணம்‌ ஆ: சரிகமபதநிச்‌ 14-வது மேள 

தாளம்‌ : ஆதி அ : ச்நிதபமகரிச கர்த்தா. 
பல்லவி 

கெட்டுப்‌ போகாதே நெஞ்சே - அநியாயமாய்க்‌ 

கெட்டுப்‌ போகாதே நெஞ்சே 


அநுபல்லவி 


சிட்டர்‌. தொழுந்தில்லைச்‌ சிதம்பரந்‌ தனில்வாழுஞ்‌ 
சிவனே சிவனே . சிவனேயென்‌ றுரையாமல்‌ 


சரணம்‌ 


ஆசா பாசத்தைத்‌ துரத்து - உனக்கு 
அதனா லுண்டோ சொல்‌ வரத்து 


பேசாமல்‌ அனுதினம்‌ பிழைக்கும்‌ வகையைத்தேடிப்‌ 
பெருமான்‌ பெருமான்‌ பெருமானென்‌ றுரையாமல்‌ 


விழலுக்கு முத்துலை போட்டு -- சும்மா 
வீணுக்‌ கிறைத்தென்‌ பலன்‌ காட்டு 


பழகப்‌ பழகஎட்டாப்‌ பழமொன்று சிக்குமோ 


பரனே பரனே பரனேயென்‌ றுரையாமல்‌ 


சஞ்சல மேதுனக்‌ கடங்கு -- குரு 
சாமி பதம்‌ பணியத்‌ துடங்கு 
வஞ்சக மேவேண்டாம்‌ மன்னன்பொன்‌ அம்பல 


வரதா வரதா வரதாவென்‌ றுறையாமல்‌ 


௨௦ 


பா தா பா பபம கரீ ௧ மப உபா மா [| மக 


கெட்டுப்போ கா, . .தேநெஞ். . ௮ கி 


பத நீ த. நி சாநிதபம கரி கம| பா 
கெட்டுப்போ. கா. .தே.நெஞ்‌. . சே 


ப த நிச்ரி சக்ரி ச்நிதபம கரிகம| பா 
கெட்டு ப்போ.கா. . . தே.நெஞ். . சே 


பா தா பா பபமகரீகமபம 


கெட்டுப்போகா . . .தேநெஞ்‌ . . 


; தா பர்‌ மா பம காமா | பத நீச்ரிதப|[ நிச்‌ நி ச்‌ சர || 


டர்‌ தொழுந்‌ தில்‌ . . லைச்‌ சி. தம்ப, ரந்‌ னில்‌ வா ழுஞ்‌ 


நீ தாபா ம த| ம கரி கமபம | 


சி வனே என்‌ _ரை.யா . மல்‌ 


பா தா பா பபமகரீ க மபம | 


கெட்டுப்‌ போகா . . .தேநெஞ்்‌ 


நீ. ச்‌... நி.த.ச்‌ நி.த பா, தா | பாமா பாமாபம ம கமா பாதா 


ஆ. சாடடிபற ,.... ௨ சூத்தைத்‌ துரத்து. ௨. ப... உனக்கு 


பத நீ த. ப.மர்‌ ம.க ரீ. | சா ரீ கா மா |.பத.பா,தமபா, || 


அதனா ,.லு.ண்‌... டோ... சொல்‌ . 3 ட்‌ வத்‌ தும்‌ 2 
| பா தா நீ ச்‌ நி) தப.த நி ச்ச்‌ || 


பி ழைக்கும்வ . கை,யைத்தேடிப்‌ 


நீ தாபா ம த|பமகரிகமபம | 


பெரு மானென்‌ று.,ரை,.யா.மல்‌ 


பா தா பா பபம 


கெட்டுப்போகா . . 


கீர்த்தனம்‌ 57 


ஆ. சரிமபநிச்‌ { 22-வது மேள த்திற்‌ 


அ. ச்நிபமகரி௫ஃ பிறந்தது. 


பல்லவி 
இனிச்சுமக்க முடியாது தேகம்‌ -- தில்லை 
அநுபல்லவி 
வனத்துறையுஞ்‌ சிவகாம வல்லியுமை பாகா 
சரணம்‌ 


மலத்தினால்‌ விளைந்தபுழுக்‌ கூடு -- துன்ப 
வாரியைம்‌ புலவேடர்‌ வாழும்பெருங்‌ காடு 
சலத்துளி யால்மலிந்த வீடு - இருமை 
தளைத்தல்‌ எனுஞ்சனனந்‌ தனையெடுத்துப்‌ போடு 


ஒருநாலு பேர்சுமக்கும்‌ மூட்டை -- நான்‌ 
ஒருவனோ சுமப்பன்‌ இந்த உடல்மாயக்‌ கூட்டை 


மருவிலாப்‌ பழங்காயக்‌ கோட்டை -- சின்ன 


வாசலொன்ப தாகியே வரும்பழைய வீட்டை 


வருவாத வூரனையுங்‌ காத்தீர்‌ -- இரண்ணிய 
வன்மனுக்குத்‌ தனதாகம்‌ வரவேநீர்‌ பார்த்தீர்‌ 
திருநாளைப்‌ போவானையுஞ்‌ சேர்த்தீர்‌ -- நாளுஞ்‌, 
கிற்சபையில்‌ ஆனந்தத்‌ தெரிசனந்‌ தேற்றீர்‌ 


வருவதென்று. மலர்க்கொன்றை தாரும்‌ - வந்து 
வாழாது வாழுமிந்த மலர்மயக்கந்‌ தீரும்‌ 
திருவருளால்‌ நோக்கிஎன்னைப்‌ பாரும்‌ -- பார்த்துச்‌ 
சித்‌ தமகிழ்ந்‌ தாணந்தத்‌ தென்மதுரை - சேரும்‌ 


ம | 


னால்‌ வி சைந்‌ த 


இராகம்‌ : 
தாளம்‌ 2 


ச்‌ 


ம 
இன்‌, ன ம்‌ , பி. ற வா. ௨. ம... லே ஆ 


கீர்த்தனம்‌ 58 
மத்யமாவதி ஆ. : சரிமபநிச்‌ 


1 22-வது மேளத்திற்‌ 
ஆதி அ. : ச்நிபமரிச 


பிறந்தது. 
பல்லவி 


இன்னம்‌ பிறவாமலே ஆளாய்‌ கேளாய்‌ 


அநுபல்லவி 


பொன்னம்பல வாணா வாகா பூமதனை வென்ற யோகா-நிரந்தரமும்‌ 


ஏம சபையில்வை போகா புலியூர்சிவ காம வல்லியுமை பாகா 
சரணம்‌ 


காயமே நிலையென்‌ றெண்ணித்‌ தீய பாவமே பண்ணி மாயா நரகை நண்ணி 
வருந்தவே முடியாது பாவஞ்‌ செய்யாமல்‌ இருந்தக லவுமொண்‌ னது 
தவஞ்செய்தாலும்‌ மிகுந்த சனனமும்‌ போதும்‌ 


இன்னம்‌ 


தொலையாச்‌ சனனத்‌ தாலே அலைவாய்த்‌ துரும்பு போலே 
நிலையாச்‌ சுழலின்‌ மேலே நின்மன தருளை நாட்டி 


அகலாத கன்ம வினைகளை விட்‌ டோட்டி அழிவில்லாத சின்மய வீடுமாட்டி இன்னம்‌ 
நின்னருளி னாலே வந்தேன்‌ சந்நிதி தனைய டைந்தேன்‌ 
முன்னம்‌ வினையைத்‌ துறந்தேன்‌ மூண்டகடு வுண்டதூயா - வணங்கினரை 


ஆண்டருளும்‌ வெகுநேயா கனகசபைத்‌ தாண்டவ நடராயா 


_—————:0: 


ச்‌. நி நீ நிச்‌ நிரிச்‌ நிபபமமா | 


ச்‌ நி நீ நிச்‌ நி.ரி ச்‌ நி பபம மா | ப்‌ நிச்நிபா பமரிமரீசா| 
ELA அகம்‌ த வத க ட 


ன பிம்‌ ௮ பிட றட வார ம 2 ஆ. அப AE] mgs aay யம்‌] 


ச நி சாரி மபா ச்‌ நி பம ரி, ம ப நி | 


(6202 - எம்‌ ல்‌ அலம்‌ இலர்‌ பந பந தத்த அதா தகை 1 | 


ச்ரிச்சுநிநீநிச்‌ நிரிச்நிபா பமமா | பநிச்ரிம்ரிச்நிச்நிபமபநிசா | 


ண்ட அ டப AAO PS 222 2 ஆவலில்‌ எ. ல ௮ உடல றும்‌ 


ச்‌ நிபமப மரி சரி ௪ நி சரி மப நி॥ 


முக்கல்‌ வ உல்ல ளா உ உல ப வறு 


நி நீ நி.ச்‌ நிரி ச்‌ நிபபமமா | மபமநிபம ரி ரி சரீ | 


ச்‌ 
னம்‌ . த ய்‌ 


பா பா நிபபமமாமப்மநிபமரீ-ரி-௪| ரிமரிபபமரி ரி ௪௪ நி] 


யொன்னம்‌ ப லவா . ணாவா., . கா... பூ. ம. .வென்றயோ. 


த 


பச்ா£நிச்ரிச்‌ ரிம்‌ ரிப்ம்‌ரீ ,ச்சாடிச்நிரிச்நிப| பரிசா 


ஏ , . மசபையில்வை - & போஃ காபு .லி .யூ.ர்ச்‌ சி வகா 


நிச்‌ நிரி” ச்‌ நி ப நி ம ப நி 


யு . மை. I 1 
இன்னம்‌ பிறவாமலே, 8-வது சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


பா ,நிபநிமபமநிபமறரிரி சரி மபம ரீ | ரிமரிசசரிரிசசரி| 
நின்‌ .னருளினா . 4 4% லே வந்‌. ...தேன்‌ சந்‌ நி. தி.த. : . & 


பமரீ,சசநிசுச ரிமரி ௪ சடிபநி சரீ | ரி மரி மப நிபநிச்‌ நி| 


ரீ 
னம்‌..வினை.யை. , . த்துறந்தேன்‌ மூ .ண்டக டுவுண்‌ ட . 


முன்‌, . ௨௨௨ 


ய ம ரி ரி ப ம பா || 


ப ட தூ ப்‌ - ட்‌ 


யா 


பா பா நிபபமமா மபம நிபமரிரி ௪ | ரீ ரிபபம ரிரிச சநி௪| 


வ ணங்கினரை, . ஆஃ ண்ட . ருளும்‌ இவ கு வலவ 


ம ரி ம ப பா || 


நே. ப . யா 


பச்‌ நிச்ரி ச்ரிம்ரிப்ம்‌்ரீ,ச்ச்‌ாநிச்நிரிச்நிப| 
கன. கசபைத்தா. ௭௨௦ ண்ட. . வ. . நற க க ப 


நிச்‌ நி ரிச்‌ நிப நி ம 


யா 


இன்னம்‌ பிறவாமலே, 8-வது சங்கதியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


_————: 0 ய்‌ 


கீர்த்தனம்‌ 59 


சுபபந்துவராளி * ஆ: சரிகமபதநிச்‌ { 45-வது மேள 


சாபு அ: ச்நிதபமகரிச கர்த்தா. 


பல்லவி 


கலந்துகொள்‌ வேன்தில்லை யம்பலந்‌ தன்னிலே 


காரணங்‌ கடந்த பூரணத்‌ துடனே கலந்துகொள்‌ 


அநுபல்லவி 


கூற்றுவ னாகத்‌ தொடரும்‌ இருமைக்‌ கொடிய வினைகள்‌ அடியோ டகன்றது 


சாற்றும்‌ பெரிய புவனமெல்‌ லாங்‌ கொண்டு தானது வானது நானது வாகக்‌ கலந்துகொள்‌ 
சரணம்‌ 


கட்டுரை கேனாத வன்மனம்‌ யான்வைத்த காவலில்‌ தங்கியென்‌ ஏவலா ளாயது 


தொட்டு மறித்திங்‌ கெனைத்த டுப்பாரெவர்‌ சொல்லற்‌ கரியதோர்‌ நல்ல உறவினில்‌ கலந்துகொள் 


செங்கோற்‌ கடவுட்‌ பதமும்‌ மயானமுஞ்‌ செய்ய கமலத்தோன்‌ கையுஞ்‌ சலித்தது 
தங்குரு தாதன்‌ குறியும்‌ நிலைத்தது. நம்பல மானபே ரம்பலச்‌ சோதியில்‌ கலந்துகொள் 


05 


பா பம 


கொள்‌ வேன்‌ 


க மபதநிதப்ம | 


கொள்‌ . . ,வே. .ன்‌ 


| கம பா 


தன்‌ , னி 


= ரி ச்நித பமகா| 


கொள்‌ . , வே. ன்‌ 


கரி .க.ரி 
ல ந்‌ - 
நிச்‌ நிதபமா | 


தண்‌ 


ரி 


தநிச்நித பமா || 


இ.ரு. மைக்‌ 


மெல்லாங்கொண்டு 


= ௪.௪ நி த நி| கா கம பா பம॥| 


துவா . னது நா. து விற. லதா த்‌ 


கலந்துகொள்வேன்‌ பல்லவியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


ச்‌ ச்‌ நி து உய ம்‌ ல | 
செங்‌ கோ . ற்‌ க டவுட்‌ 


= சரிகரிக | கப 


க. மலத்தோன்‌ கை, 


லச்‌ சேர தி 


கலந்துகொள்வேன்‌, பல்லவியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


‘0. 


கீர்த்தனம்‌ 60 


இராகம்‌ : கோகிலப்பிரியா ஆ: சரிகமபதநிச்‌ 11-வது மேள 


தாளம்‌ 2 ரூபகம்‌ அ: ச்நிதபமகரிச கர்த்தா. 
பல்லவி 
மாணிக்க வாசகர்‌ பேறெனக்குத்த; வல்லாயே அநியேண்‌ 


அநுபல்லலீ 


காணிக்கை யாகக்‌ கொடுத்தேன்‌ உனக்கென்னை 
ஆணிப்பொன்‌ னேதில்லை அம்பல வாணா 
சரணம்‌ 


நோயும்‌ வறுமையுஞ்‌ சண்டையி டாதே நோக்கரை நோக்காக நோக்கிவிடாதே 
தாயுந்‌ தமருஞ்‌ சலித்துவி டாதே சந்தியில்‌ வையாதே 


ஆயும்‌ இளம்பிறை சூடிய மூர்த்தி அத்துவி தாழர்த்தி புத்தி யளித்துத்‌ 
தீயும்‌ மறுமை யெதிர்நின்று தள்ளுஞ்‌ சிற்சபை மந்திர சிதம்பர தேவா 


2. கட்டிலை விட்டுக்‌ கிடத்துமென்‌ னதே காலைக்‌ கரங்களை கட்டுமென்‌ னாதே 


கொட்டி முழக்கிட்டுக்‌ கூகூவென்‌ னாதே கோரணி கொள்ளாதே 
எட்டி யொருவர்‌ புலம்பவ ராக ஏழைப்‌ பிணத்தை யெடுமென்றி டாதே 


சிட்டர்‌ தொழுந்திருக்‌ கட்டளை மேவுஞ்‌ சிதம்பர தேவா திருநட ராயா 


கட்டையின்‌ மேல்வைத்துச்‌ ௬ட்டுவி டாதே கள்ளக்‌ குழியிற்‌ புதைத்துவி டாதே 
பட்டும்‌ பணியுந்‌ தரித்தய லோர்வந்து பாலள்ளிக்‌ குத்தா த 
கிட்டி யொருவர்‌ சடங்குசெய்‌ யாதே கேட்டவ ரெல்லாங்‌ கிடைக்கத்‌ தகுமெனச்‌ 


சிட்டிப்‌ பவன்பணி சிற்சபை மேவுஞ்‌ சின்மய ரூபா சிதம்பர நாதா 


சிற்பர தற்பர மெய்ப்பொரு ளுங்கண்ட சித்தரெல்‌ லோரும்‌ நிறைந்து தெரிசிக்கத்‌ 
தற்பத மாம்நாலாஞ்‌ சத்தினி பாதமுஞ்‌ சாயுச்சிய மும்பெறவே 
பொற்பூ மாரி யிமையோர்‌ சொரிந்திடப்‌ பொன்னூச லாடுற்‌ திருவா திரைநாளில்‌ 


கற்பூர தீபம்போல்‌ என்றன்‌ உடலைக்‌ கனக சபையில்‌ கலந்துகொள்‌ வாயே 


க ரிக்ம்‌க்ா 


ச்‌ நி தா 
அம்‌ 


ரிச்‌ நி த நீ சா || 


ப அப வம்‌ அடல AEN 


டா தபமபத நி | 


ணை க 


மாணிக்கவாசகர்‌, பல்லவியைப்‌ பாடி நிறுத்தவும்‌. 


மா பா ம க மா | 


யின்‌ மல்‌ வை த்‌ துச்‌ 


ரீ க ம 


ம்‌ க ய்‌ மம்‌ கா 


விட்ட ற... தே 


சா மாம க மா |[ 
வி டம்‌ SE 
சா நித 


ய லோர்‌ வந்‌ து 


தப 
செய்‌ 


மக மா oe | 


யா தே 


பா தா | ச்‌ நிக நி தபத நி ச்‌ நி சா ॥ 
ரெல்‌ லடங்‌ கி .டைக்‌ கத்த குமெ. னச்‌ 


பை 


நி த நீ சா | 
௨. மே வுஞ்‌ 


[ச பாதப மய ததி] 


சி , தம்‌ ப 
மாணிக்கவாசகர்‌, பல்லவியைப்‌ பாடி நிறுத்தவும்‌ 
முத்துத்தாண்டவர்‌ கீர்த்தனை முற்றிற்று. 


உ: 


ன்பு LAGS, அம்பி 


2 
3 


1 

2 
8 
4 
5 
6 
Ti 
8 
9 


இராகம்‌ 


வச்சிரகாசிதம்‌ 
சுத்த சீமந்தினி 
சந்திரிகா கெளளை 
தாதநாளி 

அமிர்த தன்யாசி 
முத்தாம்பரி 
காசியபி 

பேனத்‌ துதி 
ரெங்க தோடி 
மாலினி 
மிருகாட்சி 
இரேவகுப்தி 
களா சாவேரி 
இராச சிந்தாமணி 
தன்னியாசி 


மெளத்திய தன்னியாசி 


ட்சணிகா 


ஆரோசை 


தோடியிற்‌ பிறந்தவை 


சரிகமபதநிச௪ 
சரிகமபதச 
சரிகமபதச 
சரிகமபநிச 
சரிகமபநிச 
சரிகமபநிச 
சரிகபதநிச 
சரிமபதநி௪ 
சகமபதநிச 
சரிகமபச௪ 
சரிகமநிச 
சரிகபதச௪ 
சரிகபநிச௪ 
சரிமபநிச 
சகமபநிச 
சகமபநிச 
சகமபதச 


அமரோசை 


சநிதபமரிச 
சதபமகரிச 
ச தபமரிச 
சநிதபமகரிச 
சநிதமகரிச௪ 
சநிதபகரிச 
சநிதமகரிச௫ 
சநிதபமகரிச௪ 
சநிதமகரிச 
சநிமகரிச 
சத பகரிச 
சநிபகரிச 
சநிதமகரிச௪ 
சநிதபமகரிச 
சநிபமகரி௪ 
சதபமகச௪ 


தரங்கம்‌ 
சந்திரகாந்தாரம்‌ 
ஸ்ரீமணி 
பானுசந்திரிகை 


சீதா பஞ்சமம்‌ 
வத்சா 

கனகாத்திரி 
சிவமூர்த்தி 
பார்க்கவி 
மராளகாமினி 
திரிமூர்‌ த்‌ திப்பிரியா 
பின்னசட்‌ சம்‌ 


தீபரம்‌ 

நாடகத்‌ தோடி 
நிரஞ்சனி 
சாந்தவபாஷிணி 


நாகமண 

மங்கள தன்யாசி 
நடாபரணம்‌ 
அலங்காரப்பிரியா 
யோகபோதினி 
கின்னரேசப்பிரியா 
இரசாளி 
மாதங்ககாமினி 
சித்த மெளதினி 
மாதவ கல்யாணி 
ஞான வினோதினி 
நாட்டியதரணம்‌ 
வைசயந்தி 


மெளல்தா தன்யாசி 


பானுமதி 


இரத்தினமரி 
கிலகப்‌ பிரகாசிணி 
கெளமாரி 


சகபதநிச 
சரிகமச 
சரிபதச 
சமதநிச 


தேனுகாவிற்‌ பிறந்தவை 


சரிகமபநிச 
சரிகமதநிச 
சரிகபதநிச 
சகமபதநிச 
சகமபதநிச 
சரிகமநிச 
சரிகதநிச 
சரிமபநிச 


நாடகப்‌ பிரியாவிற்‌ பிறந்தவை 


சரிகமபதநிச 
சரிகமபதநிச 
சரிகமபதச 
சரிகமபதச௫ 


w 


சரிகமபதச 
சரிகமபநிச 
சரிகமபநிச௪ 
சரிகமதநிச 
சஈரிகமதநி௪ 
சரிகபதநிசு 
சரிமபதநி௫ 
சகமபத நிச 
சரிகமதச 
சரிகபதச 
சரிகதநிச 
சரிமபதச௪ 
சரிமபதச 
சகமயநி௫ 
சரிமபச௫௪ 


கோசிலப்பிரியாவிற்‌ பிறந்தவை 


சரிகமபதநிச 
சரிகமபதரிச 
சரிகமபதச 


சநிதபகச 
சதமகரிச 
சநிதபரிச 
சநிதமகச 


சநிதபமகரிச 
சநிதமகரிச௪ 
சநிதயகரிச 
சநிதபமகரிச௪ 
சநிதபமகச௪ 
சநிமகரிச௪ 
சநிதகரி௪ 
சதபமகரிச 


சநிபமகரிச 
சதபமகரிச 
சநிதபமகரி௪ 
சநிதபமச 


சதபமகரிச 
சநிறபகரிச 
சநிதபமரிச 
சநிதமகரிச 
சப்மகரிச 
சநிதபகரிச 
சதபமகரிச 
சநிதபமகச 
சதமகரிச 
சநிதபமகரி௫ 
சநிதமகரிச 
சநிதபமரிச 
சதபமகச௪ 
சழிதபமகரி௪ 
சநிதபமகரிச 


சறநிதபகரிச௪ 
சநிபமகரிச 
சநிதபமகரிச 


உகப்பிரியா 
சதுரானனப்‌ பிரியா 
கோகிலாரவம்‌ 
பயஸ்வினி. 
வர்த்தனி 
வசந்தநாராயணி 
வசந்தி 


சாரதா 


ஹெஜ்ஜஜ்ஜி 
நந்தினி 

வசந்த பைரவி 
குவலயா பரணம்‌ 
அம்ச காம்போதி 
சந்திரசேகரப்‌ பிரியா 
கலகண்டி 
புவனரஞ்சனி 
தாபசப்பிரியா 
கலிந்தசந்தினி 


பாலினி 
லாசகி 
சல்லாபம்‌ 
தாபம்‌ 


மாயாமாளவ கெளளையிற்‌ பிறந்தவை 


சாயாகெளளை 
ஆர்த்ராம்பரி 
மித்திரகிரணி 
லலிதகெளரி 
மாளவபஞ்ச மம்‌ 
பிரகாரரஞ்சனி 
கிருஷ்ணவேணி 
சிந்துதரங்கிஸி 
வினோதினி 
காளிந்தி 
பாஞ்சாலி 
சாருவர்த்தணீ 
பாவினி 
மேகரஞ்சனி 


சரிகமதநிச 
சரிகபதநிச 
சரிமபத நிச 
சகமபதநிச 
சகமபதநிச 
சரிகமபச 
சரிகபநிச 
சகமபநிச 


வகுளாபரணத்திற்‌ பிறந்தவை 


சரிகமபதச 
சரிகமபநிச 
சரிகமதநிச 
சரிகமதநிச 
சரிகமதநி௫ 
சரிகபதநிச 
சரிமபதநிச 
சகமபதநிச 
சரிகமநிச 
சமிகபதச 


சரிகபநிச 
சரிமபநிச 
சகமதநிச 
சகபதநிச 


சரிகமபதநிச 
சரிகமபதநி௪ 
சரிகமபதுநிச 
சரிகமபதநிச 
சரிகமபநிச 
சரிகமபநி௪ 
சரிகமபநிச 
சரிகமதநிச 
சரிகமதநி௫௪ 
சரிகபதநிச 
சரிமபதநிச 
சரிமபதநி௪ 
சகமபதநிச 
சரிகமநிச௪ 


சநிதமகரிச 
சநிதபகரிச 
சநிதபமரிச 
சநிதபமகச 
சநிபமகச 
சநிதபமகரிச 
சநிபகரிச. 
சநிதபமகரிச 


சநிதபமகரிச௪ 
சநிபமகரிச 1 
சநிதபமகரிச 
சநிதமகரிச 
சநிதபமரிச 
சநிதபகரிச 
சநிதமரிச 
சநிதபமகச 
சநிமகரிச 
சபமகரிச 


சநிபகரி௫ 
சபமகரிச 

சநிதமகச 
சநிதபகச௪ 


சநிதபமகச 
சநிபமரிச 
சதபமகரிச 
சதபகரிச 


சநிதபமகரிஃ 
சநிதபமகரிச௪ 
சநிபமகரிச 
சநி தபமகரிச௪ 
சநிதமகரிச 
சநிதபகரி௪ 
சநிதபமரிச௪ 
சதபமகரிச௪ 
சநிதபமகச௪ 
சநிமகரிச 


மேசபெளளி 
பெளளி 
பிபாசு 
பூபாளம்‌ 
ருக்மாம்பரி 
மகராங்கப்பிரியா 
சாவேரி 
'மலகரி 
கெளரி 
ரசசிற்து 
கோபிகாகுசுமம்‌ 
தாட்சாயணி 
வாக்வாதித்யம்‌ 
சகன்‌ மோகினி 
துதிப்பிரியா 
தாரவம்‌ 
க்ரகம்‌ 


தேவரஞ்சி 


சசிப்பிரகாசினி 
புசங்கிணி 
வீணாதரி 
தேக்களி 
மலயமாருதம்‌ 
வசந்தலீலா 
நபோமார்க்கணி 
நாளிகம்‌ 
மானசேககாமினி 
ரசிகரஞ்சினி 
திரிநேத்ரப்பிரியா 
கலாவதி 
கணிதவினோதினி 
சுத்தசியாமளா 


இராகசந்திரிகா 
சாயாவதி 


சரிகபதச 
சரிகபத௪ 
சரிகபதச 
சரிகபதச௪ 
சரிகபநிச 
சரிகதநிச 
ரிமபதச 
ரிமபதச௪ 
ரிம்பநிச 
ரிமபநிச 
ரிமதநிச 
ரிப த நிச 
சகமபநிச 
சகமபநிச 
சகமப்தச௪ 
சகமதநிச 
சகபதநிச 


சமபதநிச 


சக்கரவாகத்திற்‌ பிறந்தவை 


சரிகமபதநிச 
சரிகமதநிச 
சரிகபதறிச௪ 
சரிகபதநிச 
சரிகபதநிச 
சரிமபதநிச 
சகமபதநிச 
சரிகமதச௪ 
சரிகமநிச 
சரிகபத௪௫ 
சரிகதநிச 
சரிமபதச 
சகமபநிச 
சகபதநிச 


சூரியகாந்தத்திற்‌ பிறந்தவை 


சரிகமபதச௪ 
சரிகமதநி௪ 


சநிதபமகரிச 
௪நிதபகரிச 
சதபமரி௪ 
சதபகரிச 
சநிபகரிச 
சநிதகரிச 
சநிதபமகரிச௪ 
சதபமகரிச 
சமிதபமகரிச 
சநிதபமகச௪ 
சநிதமரிச 
சநிதபரிச 
சநிதபமகரிச௪ 
ச நிப்மகரிச 
சதபமகச௪ 
சநிதமகச௪ 
சநிதபகச௪ 


சநிதபமச 


சநிதபகரிச 
சநிதமகரிச 
சநிதபமகரிச௪ 
சநிதபமரிச 
சநிதபகரிச 
ச நிதபகரிச 
சதபமகரிச 


சதமகரிச 


சநிமகரிச 


ச தபகரிச 


சநிதகரிச 
சதபமகரிச௪ 
சநிதபமகரிச௪ 
சநிதபமகரி௪ 


ச தபமகரிச௪ 
சநிதபமகரிச 


சீவந்திகா 
கேசராவளி 
சுப்ரகேதனம்‌ 
தூணிர தாரிணி 
மண்டலாக்கிரபாணி 
சாகுளி 
பைரவம்‌ 
சேனாமணி 
லலிதா 
நாகசூடாமணி 
கர்ச்சம்‌ 

வசந்தம்‌ 


மார்க்க இந்தோளம்‌ 
கமலாதரங்கிணி 
சாரமதி 
பேந்துகுளா 
ஆகோரி 


தவரசசந்திரிகா 


கேயசாரதாரிணி 
கோமேதகப்பிரியா 
சுத்ததேசி 
அமிருதவாகினி 
திவ்யகாந்தாரி 
ரதிபதிப்பிரியா 
பாகீரதி 
லதாமஞ்சரி 
“புவனகாத்தாரி 
வரமிருத்தவாணி 
கன்னடமல்லாரு 
ஆபேரி 
உதயரவி 
சுத்ததரங்கினி 
அக்கினிகோபம்‌ 
சுத்ததன்யாசி 
சுத்தசாளவி 
அஷ்டாவதம்‌ 


சரிமபதநிசு 
சரிமபதநிச 
சரிகபநிச 
சரிமத நிச 
சரிபதநி௪ 
சகமபதச 
சரிகமபதநி௫ 
சரிகமபதசு 
சரிகமதநிச 
சகமபதநிச 
சகமதநிச 
சகமதநிச 


நடபைரவியிற்‌ பிறந்தவை 


சரிகமபதநிச 
சரிகமபதநிச 
சரிகமபதநிச 
சரிகமபதநிச 
சரிகமபதச 
சரிகமபதச 


சரீகமபநி௪ச 
சரிகமதநிச 
சரிமபதநிச 
சரிமபதநிச 
சகமபதநிச 
சரிகபமிச 
சரிகதநிச 
சரிமபநி௫ 
சரிமபநிச 
சரிபதநி௫ 
சகமபதச௪ 
சகமபநிச 
சகமபநிச 
சகமபநி௪ 
சகமபநிச 
சகமபநிச 
சகமபநிச 


சமபதநிச 


சநிதபமரிச 
சதபகரிச 
சநிதபகரிச 
சநிதமரிச 
சநிதபரிச 
சநிதபமகரிச௪ 
ச தபமகரிச 
சநிதபமகரிச 
சநிதமகரிச 
சநிதபமகச௪ 
சநிதபமகரிச 
சநிதமகரிச 


சநிதபமகச௪ 
சநிதபமரிச 
சநிதமகச 
சபமகரிச 
சநிதபமகரிச 
௪தபமகரிச 


சநிபமகரிச 
சநிதமகரிச 
சநிதபமகரிச 
சநிதமகரிச 
சநிபமகச 
சரிபகரிச 
சநிதகரிச 
சநிதபமகரிச 
சநிதபமக௪ஃ 
சநிதபரிச 
சநிதமகச 
சநிதபமகரிச 
சநிதபமகச 
சநிதமகரிச 
சநிபமகரி௫௪ 
சநிபமகச௪ 
சநிபமரி௪ 


சநிதபமச௪ 


கிரணாவளி 
சாமந்தசாளவி 
திவ்வியாபரணம்‌ 
குலபூஷணி 
உகவாணி 
சந்திரிகா 
நாகதீபகம்‌ 
சிபிகா 
சுரோத்தஸ்வினி 
கல்யாணவசந்தம்‌ 
கதரம்‌ 

வரிதே 


ரங்கலீலா 

சய நாராயணி 
சித்தசேனா 
ஓங்காரி 


கன்னடகெளளை 
புஷ்பலதிகா 
ஸ்ரீரஞ்சனி 
மத்திமராவளி 
நாகரி 
கடின்யா 
சுரபூஷணி 

- பாலச௪ந்திரிகா 
லலிதமனோகரி 
பூர்ணகளாநிதி 
கிலாவளி 
ஆபோகி 
போகவதி 
தப மூகாரி 
சம்க்ரந்தனப்பிரியா 
அருணாசந்திரிகா 
சாளகபைரவி 
மணிரங்கு 
மத்யமாவதி 
சக்கரம்‌ 


கீரவர்ணியிற்‌ பிறந்தவை 


சரிகமபதநிச 
சரிகமபத௪ 
சரிகமபநிச 
சரிகமபநிச 
சரிகமதநிச 
சரிகபதநிச 
சரிகமபச௪ 
சரிகபநிச 
சகமபநி௪ 
சகமத நி௫௪ 
சகமதநிசு 
சகபதநிச 


கரகரப்பிரியாவிற்‌ பிறந்தவை 


சரிகமபதநிச 
சரிகமபதச 
சரிகமபதச 
சரிகமபதச 


சீரிகமபகநி௪ 
சரிகமபநிச 
சரிகமதநிச 
சரிகபதநிச 
சரிமபதநி௪ 
சரிமபதநிச௪ 
சகமபதநிச 
சகமபதநி௪ 
சகமபதநிச௪ 
சகமபதநிச௪ 
சரிகமபச௪ 
சரிகமதச௪ 
சரிகம நிக 
சரிகபத௪ 
சரிகபதச௪ 
சரிகபநிச௪ 
சரிமபத ௨ 
சரிய ப நிச 
சரிமபநிச 
சரிமபநி௫ 


சபமகரிச 
சநிதபமகரிசு 
சநிபமகரிச 
சதபமகரி௪ 
சநிதமகரிச 
சநிதபகரி௪ 
சநிதமகச 
சநிபகரிச 
சநிபமக௪ 2 
சநிதபமகரிச௪ 
சநிதமகச௪ 
சநிதபகச 


சநிதமகரி௪ 
சநிதபமகரிச௪ 
சநிதமகரிச 
சதபமகரிச௪ 


சநிதபமகச௪ 
சநிபமகரிச௪ச 
சநிதமகரிச 
சநிதபகரிக 
சநிதபமகச௪ 
சநிதபமரிச௪ 
சநிதபமரி௪ 
ச நிதமகரிச 
சநியமகரி௪ 
சதயமகரிச, 
சநியமகரிச௪ 
சதமகரிச 
சநிமகரிச 
சநிதபமகரிச 
ச தபகரிச௪ 
சநிபமகச௪ 
சநிதபமகரிச 
சநிபமகரி ௪ 
சநிபமரிச 
சநிபமக௪ 


தர்மப்பிரகாசிணி 
நாகவல்லி 
பஞ்சமம்‌ 
சயந்தசேனா 
வச்சிரகாந்தி 
வரம்‌ 

கரணி 


வேளாவளி 
வேதவல்லி 
அம்பாமனோகரி 
கரபாணி 
நாககாந்தாரி 
சாமசாளவி 
அம்சதீபகம்‌ 
நாகபூபாளம்‌ 
சாளவிபங்காள 
லவந்திகா 
சுரமதி 


கமலா 

கோகில தீபகம்‌ 
சிம்மேள பைரவி 
வருதம்‌ 


கன்னடபஞ்‌்௫மம்‌ 
கோமளாங்கி 
சாருகுந்தலம்‌ 
கலகண்டத்தொனி 
மதூாளிகா 
மிருடாணி 
ராகசூடரமணி 
யகவதி 

மாரவி 
கந்தர்வமனோகரி 


சரிமபநி௫ 
சரிமதநி௪ 
சரிபதநி௪ 
சகமபத௪ 
சகமபநிச 
சகமதநி௪ 
சகபதரநிச 


கெளரிமனோகரியிற்‌ பிறந்தவை 


சரிகமபதச௪ 
சரிகமபநி௪ 
சரிகமதநி௪ 
சரிகபதநிச 
சரிமபதநி௫ 
சரிகமபச௪ 
சரிகமத௪ 
சரிகமநிச௪ 
சரிமபதச௪ 
சரிமபநிச 
சகமதநிக 


சகமதுநிச 
சகமததிச 
சகமபதச 
சகபததிச 


சாருகேசியிற்‌ பிறந்தவை 


சரிகமபநிச 
சரிகமபநிச 
சரிகமதநிச 
சரிகபதநி௪௫ 
சரிமபதநிச 
சரிகமபச 
சரிகமபச 
சரிகமநிச 
சகமபநிச௪ 
சரிமபச 


சதமகரிச 
சநிதமரிச 
சநிதபமகரி௪ 
சநிதபமக௪ 
சநிதபமகரி௪ 
சநிதமகச௪ 
சநிதபகச௪ 


சநிதபமகரிச 
சதநிதபமகரி௫ 
சநிதமகரி௪ 
சநிதபகரிக 
சநிதபமகரி௪ 
சநிதபமகரி௪ 
சநிதபமகரி௪ 
சநிமகரிச௪ 
சநிதபமரிச௪ 
சநிபமரிச௪ 
சநிதபமகரிச 


சநிதமகச 
சநிதமகரிச 
சநிதமகரிச 
சநிதபகச௪ 


சநிதபமகரி 
சநிபமகரிச 
சநிதமகரிச௪ 
சநிதபகரிச 
சநிதபமரிச' 
சநிதபமகச௪ 
சநிதமகச 
சநிதபமகச௪ 
சநிதபமகரி 


சநிதமகரிச 


சரசாங்கியிற்‌ பிறந்தவை 


பத்மரர்கம்‌ சரிகமபதநிச சமிதபமகச௪ 
கு௬மப்பிரியா சரிகமபதநிச சநிபமகரிச 


அர்க்கயோகம்‌ 
திவ்யபஞ்சமம்‌ 
கோமலாங்கி 
தரளம்‌ 
கஜராஜா 
நீலமணி 
சிம்மவாகினி 
போகலீலா 
அரிப்பிரியா 
வாசந்தி 
சுரசேனா. 
ருத்திரதாரி 
பிரியதரிசினி 
ஜலஜவாகினி 
ராமசூடமணி 
மார்க்கபத்திர 
பானுகிரணி 
கதனம்‌ 


காம்போதி 
நந்தினி 
அம்போஜினி 
உழைமாருதம்‌ 
கரார்த்தரி 
காபிநாராயணி 
பத்மினி 
கர்டைககமாசு 
பகுதாரி 
இராகவினோதினி 
ஜானுத்வயா 
தசாட்சரி 
தேவரஞ்சனி 
அம்சசிரேணி 
மோகனம்‌ 
வீணாவாதினி 
தயாரஞ்சனி 
சாமா 


சரிகமபதநிச 


சரிக மப.நிச 
சரிகமத நிச 
சரிகபதநிச 
சரிகபதநிச 
சரிமபதநிச 
சகமபத நிச 
சகமபதநிச 
சரிகமபச 
சரிகபதச 
சரிமபதச௪ 
சரிமபதச௪ 
கரிமதநிச 
சகமபநிச 
சகமபநிஈ 
சகமபநிச 
சகமதநிச 
சமபத நிச 


அரிகாம்போதியிற்‌ பிறந்தவை 


ச௪ரிகம்பதச 
சரிகமபநிச 
சரிகமதநிச 
சரிகபதநிச 
சரிகபத நிச 
சரிமபதநிச 
சரிமபதநிச 
சகமபதநிச 
சகமபதநிச 
சரிகம்த௪ 
சரிகமநிச 
சரிகப்தச௪ 
சரிகபதச 
சரிகபதச 
சரிகபதச௪ 
சரிகப்நிச 
சரிம்பதச 
சரிமபதச௪ 


சதபமகரிச 
சநிதபமகரிச 
சநிதமகரிச 
சநிதபகரிச 
௪ தபமரிச 

ச நிதபமரிச 
சநிதபமகரிச 
ச நிதபகரிச 
சநிதபமகச௪ 
ச தபகரிச (i 
சநிதபமகரிச 
சதபமரிச௪ 
சநிதமரிச 
சநிதபமரிச 
சநிபமகரிச 
சதபகரிச 
சநிதபமகரிச 


சநிதபமச௪ 


சநிதப்மகரிச 
சநிதமக௪ 
சநிதமகரிச 
சநிதபமகரிச௪ 


சநிதபகரிச 


சநிதபமகரிச 
சநிதபமரிச 
சநிதபமகச 
சநிபமகச ்‌ 
சதமகரிச௪ 
சதபமகரிச 
சநிதப்மகரிச 
சதபமகரிச௪ 
சநிபமகசு 
சதபகரி௫ 
சநிபகரிச 
சநிதமகரி௪ 
சதபமகரிச 


நாராயணி 
சுத்தசாவேரி 
ஆந்தோளிகா 
சோபாவதி 
மர்லா 
நாகசுராவளி 
இராகம்‌ 
சாவித்திரி 
வலகி 
கரஞ்சகம்‌ 
பிரதாபவராளி 
தவரசகன்னடா 


கருடத்தொனி 
பிரமுதிதவதன 
காயகரஞ்சனி 
விலாசினி 
அம்சவினோதினி 


நாராயணதேசாட்சி 
தோமர தாரிணி 
நாகபூஷணி 

பிலகரி 
அம்சத்தொனி 
ஆரபி 
பத்ரகாந்தாரி 
தாண்டவம்‌ 
தாமலகி 
விவர்த்தனி 


காஞ்சனவதி 
மேசபங்காள 
பவானி 

பாரதி 
பாவுகதாயினி 
ரோகண கல்யாணி 
கிலாயுதப்பிரியா 


சரிமபதச 
சரிமபத்ச௪ 
சரிமபநிச 
சரிமபநிச 
சரிமதநிச 
சகமபதச 
சகமபநிச 
சகமபநிச 
சகபதநிச 
சமபதறநிச௪ 
சரிமபச௪ 

சகமபச௪ 


சங்கராபரணத்திற்‌ பிறந்தவை 


சரிகமபதநிச 


சரிகமபதச 
சரிகமபதச* 
சரிகமபநிச 


சரிகமதநிச 


சரிமபத நிச 
சரிமபதநிச 
சரிமபதநிச 
சரிகபதச 
சரிகபநிச௪ 
சரிமபத௪ 
சரிமபநிச 
சகபதநிச 
சமபதநிச 
சரிமபச 


பவப்பிரியாவிற்‌ பிறந்தவை 


சரிகமபநிச 
சரிகமபநிச 
சரிகமதநிச 
சரிமபதநி௪ 
சகமபதநிச 
சகமதநி௪ 

சகமபதச 


சநிதமரிச 
சதபமரி௪ 
சநிதமரிச 
சதபமகரி௫ 
சநிதபமகரிச 
சதபமகச 
சநிதபமகரிச 
சநிபமகச 
சநிதபக௫ 
சநிதபமச௪ 
சதபமகரி௫ 
சநிதமகரிச 


சுதபகரிச௪ 
சநிபமரிச 
சதபமகரிச 
சநிபமகரிச 


சநிதமகரிச 


சநிதபமகரிச௪ 
சநிதபமரிச 
சதபமரிச 
சநிதபமகரிச 
சநிபகரிச 
சநிதபமகரிச 
சநிதமகரிச 
சநிதபகச 
சறிதபமச 

ச நிதபமகரிச 


சநிபமகரி௪ 
சதபமகரிச 
சநிதமகரிச 
சநிதபமரிச 
சநிதபமகச 
சநிதபமகரிச 
சதபமகச 


பானுகீர்வாணி 
சுபாவதி 
செளக்கபீரு, 
புஷ்கரணி 
ஐராவதி 
அம்போதம்‌ 
சுபாளி 
மயூரத்தொனி 
மாதாதாரிணி 
கமகசாமந்தம்‌ 
நாட்டிகா 


இந்துபோகி 
அமிருதலகரி 
தீவிரவாகினி 
கரளாதரி 
பிரதிகாரி 


ஸ்ீகண்டி. 
குந்தளசுராவளி 
பிராமி 
தவராசம்‌ 
சுத்திசப்பிரியா 
இந்து தன்யாசி 
நபோமணி 


போகத்வஜி 
ஆடகாங்கி 
ராஜகாந்தி 
பிருங்கமோ கினி 
மாலினி 


ஸ்ரீமதுகரி 
ஓங்காரகோஷிணி 
வைஷ்ணவி 
தர்மாவளி 


சுபபந்துவராளியிற்‌ பிறந்தவை 


சரிகமபதநிச 
சரிகமபதநிச 
சரிகமபதநிச 
சரிகமபநிச 
சரிகமபநிச 
சரிகமபத௪ 
சரிகமதநிசு 
சரிமபதநிச 
சகமபதநிச 
சகமபநிச 
சுகமபநிச 


சட்விதாமார்கிணியிற்‌ பிறந்தவை 


சரிகமபதச 
சரிகமபதச 
சரிகமபநிச 
சரிகமதநிச 
சரிமபதநிச 


[்‌ 


சகமபதநிச 
சகமபதநிச 
சரிகமதச 
சரிமபதச 
சகமபதச 
எசஈகமதநிச 
சரிமப௪௫ 


சுவர்ணாங்கியிற்‌ பிறந்தவை 


சரிகமபத நிச 
சரிகமதநிச 
சரிகபதநிச 
சரிமபதநிச 
சகமபதநி௪ 


நாமநாராயணியிற்‌ பிறந்தவை 


சரிகமபதநிச 
சரிகமபநிச 
சரிகமதநிச 
சகமபதநிச 


சநிபமகரிச 
ச தபமகரிச௪ 
சநிதபமரிச 
சநிதமகரி௫ 
சுநிதபமரி௫ 


சநிதபமகச௪ 
சநிபமகரிச 
சதமகரிச 
சநிதமகச 
சதபமகச 
சநிதமகரிச 
சநிதபமகரி 


சதபமரிச௪ 

சநிதமகரிச 
சநிதமகரி௪ 
சநிதபமரி௫ 
சநிதபமகச 


சநிதமகரிச 
சநிபமகரிச 
சநிதமகரிச 
சநிதபமரிச 


சுராபரணம்‌ 
சுவரீணாம்பரி. 
சாத்வி 
மேசகன்னட 


வனதயாகி 
கமலாப்தப்பிரியஈ 
மந்தாரி 
வாக்குவமுகி 
போகவசந்தம்‌ 
கனகரசாளி 
அம்சநாராயணி 
குமுதக்கிரியா 
சடானனப்பிரியா 
மருத்தி 
விலட்சணம்‌ 
தவப்பிரியா 
இந்துமதி 
நகாரம்‌ 


ரீதிசந்திரிகா 
சீமந்தினிப்பிரியா 
சிகாம்போதி 

ஸ்ரீகரி 

கோவிந்த நாராயணி 
பாடலாம்பரி 
விஷூபதி 
தபஸ்வினி 
கங்கணாலங்காரி 
ரத்திமார்கணி 


உஷாகல்யாணி 
இந்துகாந்தி 
அம்சா நந்தி 
கன்னடமாருவம்‌ 
பளிபளம்‌ 
குந்தலராமம்‌ 


சகமபதநிச 
சரிகமநிச 
சுகமதநிச 
சம்ப தநிச 


காமவர்த்தனியிற்‌ பிறந்தவை 


சரிகமபதநிச 
சுரிகமபதச 
சரிகமபநிச 
சரிகமபநிச 
சரிகமதநி௫ச 
சரிகமதநிசு 
சரிகமப்ச 
சரிகமதச 
சரிகமநிச 
சரிமபநிச 
சரிமத நிச 
சகமபதச 
சகமதநிச 
சுகமதநிக 


இராமப்பிரியாவிற்‌ பிறந்தவை 


சரிகமபத ச 
சரிகமத நிச 
சரிகமதநிச 
சரிகபத்திச 
சகமபதநி௫௪ 
சரிகமதச 
ச்ரிமதநிச 
சகமபநிச 
சகபததநிச௪ 
சமதநிச 


கமனாசிரமத்திற்‌ பிறந்தவை 


சரிகமபதநிச 
சரிகமபதச 
சரிகமதஙநி௪ 
சகமபதநிச 
சரிகமதச 
ச்ரிகபதச௪ 


சநிதபமச 
சநிமகரிச 
சநிதமகச௪ 
சநிதபமகச 


சதமகரிச 
சதபமகரிச 
சநிபமகரிச 
சநிபமகச 
சநிதமகரிச 
சதபமகரி௪௫ 
சநிபமகரிச௪ 
சநிதமகரிச 
சநிமகரி௪ 
சநிதபமகரி 
சநிதமரிச 
௪ தபமகச௪ 
சநிதபமகச௪ 
சநிதமகச 


சநிதபம'கரி 
சநிதமகரிச 
சதபமகரிச 
சநிதபமகச 
சநிதபகரிச 
சதமகரிச 
சநிதமரிச 
சநிதபமகச௪ 
சநிதபமகரிச 
சநிதபகரிச 


சநிபமகரிச௪ 
சதபமகரிச 
சநிதமகரிச 
சநிதபமகச௪ 
சநிபமரிச 
சநிகபமகரிச 


~ 


அணிலமத்தியம 
சிபிகா 
இராமமூர்த்தி 
சிரோதி 
சுத்தரசாளி 
பிர்மத்தொணி 


வசுகரி 

கோபிகா திலகம்‌ 
திருமூர்த்தி 
கும்மாவளி 
குசுமசாரங்கா 
வசுகர்ப்பம்‌ 
பிரமரகுசுமம்‌ 
சுமனி சரஞ்சனி 
கோகிலானந்தி 
கரதோயம்‌ 


கோஷ்பாணி 
பிரமரசுகி 
சீமந்தினி 
சேடநாதம்‌ 
பிரமரகம்சி 
ஊர்மிகா 
சுத்தம்‌ 
பத்மமுகி 
அமிர்தவசந்தம்‌ 
விசயசரசுவதி 
சுநாதப்பிரியா 
ரவிப்பிரியா 
தவளகம்சி 
அருணக்கிரியா 
சர்வாங்கி 
நாககல்யாணி 
செள தாமினி 
திட்ட 


சரிமபதச 
சரிமபதச 
சரிமபநிச 
சரிமதநிச 
சகமபதச 
சகமதநி௪ 


சண்முகப்பிரியாவிற் பிறந்தவை 


சரிகமப தநிச 


சரிகமபநிச 
சரிகமதநிச 
சரிகபதநிக 
சரிமபத நிச 
சரிகமநிச 
சகமபநிச 
சகமபநிச 
சகமதநிச 
சமபத நிச 


சிம்மேந்திரமத்யமத்திற்‌ பிறந்தவை 


சரிகமபதநிச 
சரிகமபதநிச 
சரிகமபதநிச 
சரிகம்பதச 
சரிகமபநிச 
சரிகமபநிச 
சுரிகமபநிச 
சரிகமதநிச 
சரிகபதநிச 
சகமபதநிச 
சரிகமபச௪ 
சரிகமநிச 
சரிமபதச 
சரிமபநிச 
சரிமதநி௫ 
சகமபநிச 
சகமபநி௪ 
சகமதநிச 


சநிதபமகரிச 


ச அபமரிச 


சநிதபமகரிச 


சநிதமரிச௪ 
சதபமகரிச 
சநிபமகரிச 


சநிதமகச௪ 
சநிபமதரிச 
சநிதமகரிச 
சதபமகரிச 
சநிதபமகரிச 
௪சநிமகரிச 


சநிதபமகரிச 


சநிபமகச 
சநிதபமகச௪ 
சநிதபமச 


சநிதமகரிச 
சதபமகரிச 
சபமகரிச 
சநிதபமகரிச 
சநிதபமகச 
சநிபமகரிச௪ 
சநிபமகச 
சதபமகச௪ 
சநிதமகச 
சநிபமகரிச 
சநிதபமகரிச 
சநிமகரிச 
சநிதயமகரிச 
சநிதபமகரிச 
சநிதமகச௪ 
சநிதபமகரி௫ 
ச நிபமகச 
சநிதமகச 


w 
[23] 


கைவரி 
பிரமரவுத்தரி 
ஏகாம்பரி 
அம்சப்பிரமரி 
சந்திரரேகி 
விசயசாரங்கா 
காஞ்சனவதி 
கனகபூஷாவளி 
ஏமப்பிரியா 
யோகினி 
விசயசா மந்தம்‌ 
நீலி 


சுருதிரஞ்சணி 
பத்மகாந்தி 
செளடகாந்தாரி 
காத்தியாயனி 


கோப்பிரியா 
தேசோவதி 
சிவகாயகி 
பிருங்கத்தொனி 
சோதிஸ்வதி 
கோகுலமூர்த்தி 
சுத்தசாரங்கா 


ஏமவதியிற்‌ பிறந்தவை 


சரிகமப்தநிச 
சரிகமபதநிச௪ 
சரிகமபதநிச௪ 
சரிகமபதச 
சரிகமபதச 
சரிகமபநிச 
சரிகமதநிச 
சகமப தநிச 
சரிகமதச௪ 
சரிமபநிச 
சகமபதச 
சகமதநி௪ 


ரிஷபப்பிரியாவிற்‌ பிறந்தவை 


சரிகமபதநிச 
சரிகமபத நிச 
சரிகமபதச 
சரிகமபநிச 


சரிகமதநிச 
சரிமபதநிச 
சரிமபதநிச 
சகமபதநிச 
சரிகமபச 
சரிகபதச 
சகமபநிச 


சநிபமகரி௪ 
சதபமரிச 
சயமகரிச 
சநிதபமகரிச 
சநிதமகரிச 
சநிதபமக௪ 
சநிதமகரிச 
சநிபமகரிச 
ச தமகரிச 
ச நிப்மரி௪ 
சநிதமகரிச 
சநிதமகச 


சநிதபமகச௪ 
சநிபமகரிச 
சதபமகச 
சநிபமகரிச 


சநிதமகரிச௪ 
சநிதபமரிச 
சதபமகரிச௪ 
சநிதபமகச 
சநிதபமகரிச 
சநிதபமகரிச 
சதபமகரி௪ 


லதாங்கியிற்‌ பிறந்தவை 
லதாமணி சரிகமப தநிச சநிதமகரிச 
முகுந்தகல்யாணி சரிகமபதநிச 


சதபமகரிச ல 
சரசமந்தினி 


சரிகமபதநிச சபமகரிச 
நவரத்தினபூஷணி சரிகமபதச 
கோவிந்ததன்யாசி சரிகமபதச 
ரத்தினகாந்தி சரிகமபநிச சநிபமகரிச 
லலிதாங்கி சரிகமதநிச சநிதமகரிச 
ரவிசொரூபிணி சகமபதநிச 
சுப்ரவாகினி சரிகமநிச 
பூபகல்யாணி' சரிகபதச௪ 
கோத்ராரி 2 சரிமபதச 


சநிதபமகரிச 
சதபமகரிச௪ 


சநிதபமகச 
சநிபமகரிச 
சநிதபமகரிச 
சநிதபமகரிச 


மங்களநாயகி 
அம்சநாதம்‌ 
சுருதிப்ரகாசினி 
ரமணி 

கத்தளம்‌ 


தாட்சாயணி 
பூஷாவளி 
ஐராவதி 
குரூப்பிரியா 
திரிவேணி 
உத்தரி 
. அருணகிரி 
சரசுவதி 
கடிதம்‌ 
கேதப்பிரியா 
சிம்மசொருபணி 
ககனமோகினி 


இரத்தினம்பரி 


மைத்திரபாவினி 
சசிதிரித்திரி 
மாதவகல்யாணி 
சிங்காரமூர்த்தி 
கல்யாண தாயினி 
சுதாகல்யாணி 
நிஷாதி 
நிக்வாணி 
மேசவுத்தரி 
குந்தலஸ்ரீகண்டி 
சுத்தரத்தினபாநு 
வந்தன தாரிணி 
பிரமோ தினி 
சீலங்கி 
சுநாதவினோதினி 
சுத்தகோசல 


சரிமபநிச 
சரிமபநிச 
சரிமதநி௪ 
சகமபநிச 


சமபதநிச 


வாசஸ்பதியிற்‌ பிறந்தவை 


சரிகமப தநிச௪ 
சரிகமபதச 
சரிகமபதச 
சரிகமதநிச 
சரிகமபதநிச 
சகமபதநிச 
சரிகமதச 
சரிமபதச 
சரிமபநிச 
சகமபநிச 
சகமதநிச 
சகபதநிச 
சகமபச௪ 


கல்யாணியிற்‌ பிறந்தவை 


சரிகமபதநிச௪ 
சரிகமபதநிச 
சரிகமபதச 
சரிகமபநிச 
சரிகமதநிச 
சரிகபதநிச 
சரிமபதநிச 
சரிமபதநி௪ 
சகமபதநிச 
சகமபதநிச 
சரிகமபச௪ 
சரிமபதச௪ 
சகமபதச 
சகமபநி௪ 
சகமதநி௪ 
சகமபச௪ 


_—0— 


சநிபமகரிச 
சநிபமரிச 
சநிதமரிச 
சநிதபமகச 
சநிதபமச௪ 


சநிதமகரிச 
சநிதபமகரிச 
சதபமகரிச 
சநிதமகரிச௪ச 2 
சநிதபமரிச 
சநிதமகச 
சநிதமகச 
சநிதபமரிச 
சநிதபமகரிச 
சநிதபமகரிச 
சநிபமகச௪ 
சநிபமக௪ 
சநிதபமரிச 


சதபமகரிச 
சதபகரிச 
சநிதபமகரிச 
சநிதபமகரிச 
சநிதமகரிச 
சநிதபகரிச 
சநிதபமரிச 
சநிதமகரிச 
சநிதமகச 
சநிபமகரிச௪ 
சநிதபமகச 
சதயமரிச 
சதபமகச௪ 
சநிபமக௪ 
சநிதமகச௪ 
சநிதமகரிச 


324,325,326,327 PAGES MISSING IN BOOK 


கிய 


த்‌ 


கனக 


அண்ணுமலைப்‌ பல்கலைக்‌ "கழக வெளியீட்டின்‌ 
தமிழிசைப்‌ பாடல்‌ 4-ந்‌ தொகுதியாகிய 
இந்நூற்‌ 
முதற்பதிப்பு வெளிவந்தபோது 
இசைப்‌ புலவர்களாலும்‌, பத்திராதிபர்களாலும்‌ 
கொடுக்கப்பட்ட 


மதிப்புரைகள்‌. 


மைரர்‌ சமஸ்தான வித்துவான்‌ 
தாயக சிகாமணி “சங்கீத கலாநிதி? “ டாக்டர்‌ ** 
அரிகேசவநல்லூர்‌, 


திரு. எல்‌. முத்தையா பாகவதரவர்கள்‌ 
ஏழுதியது. 


திருவாளர்‌ சங்கீத வித்துவான்‌ திருப்பாம்புரம்‌, டி- என்‌, 
சாமிநாத பிள்ளை அவர்களால்‌ ஸ்ரீ முத்துத்தாண்டவர்‌ கீர்த்‌ 
தனங்கன்‌ கர லய அடையாளங்களுடன்‌ இக்‌ காலத்திற்கு 
ஏற்ற பல இராகங்களில்‌ மெட்டமைத்து வெளியிடப்‌ பெற்றிருக்‌ 
கின்றன. இது மிகவும்‌ மெச்சத்தக்க காரியம்‌. இம்மாதிரி 
பழைமையான பெரியோர்களின்‌ இசைத்‌ தமிழ்ப்‌ பாட்டுக்களைப்‌ 
பல இடங்களில்‌ தேடி எடுத்து வெளியிடுவது அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்‌ கழகத்தாரின்‌ புனிதமான செயலேயாகும்‌. நான்‌ 
பார்த்தவரையில்‌ இப்புத்தகம்‌ தமிழ்‌ இளை உலகிற்கு மிகவும்‌ 
பொருத்தமேயாகும்‌. அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தாரின்‌ 
இத்தொண்டானது வருங்காலத்தில்‌ மிகுந்த பயனைத்தடம்‌ 
என்பது என்‌, அபிப்பிராயம்‌. 


950 


“*இசையரசு ” “*தேவாரமணி '” “ தருமபுர ஆதீன இசைப்‌ 
புலவர்‌” “எட்டையபுரம்‌ சமஸ்தான வித்துவான்‌ ₹? 


திரு. எம்‌. எம்‌. தண்டபாணி தேசிகர்‌ அவர்கள்‌ 
எழுதியது. 


தான்காம்‌ தொகுதி முத்துத்தாண்டவர்‌ தமிழிசைப்‌ 
பாடல்கள்‌ :-- 


இப்பாடல்களுக்குச்‌ சுர தாளங்களுடன்‌ இசையமைத்தவர்‌ 
திருப்பாம்புரம்‌, உயர்திரு டி, என்‌, சாமிநாதப்‌ பிள்ளையவர்கள்‌ 
ஆவார்‌ இப்‌ பாடல்களுக்கு ஓர்‌ இசையறிஞர்‌ இசை யமைப்ப 
தென்றால்‌ அவருடைய அறிவையும்‌ ஆற்றலையும்‌ பெரிதும்‌ 
பாராட்டல்‌ வேண்டும்‌, இதுவரை வெளிவந்துள்ள தமிழிசைப்‌ 
பாடற்‌ புத்தகங்களில்‌ குறிக்கப்பெருத ரிஷபப்பிரியா, சுவர்‌ 
ணாங்கி, கருடத்வனி, நாமநாராயணி, வகுளாபரணம்‌, பூஷா 
வளி, சீலாங்கி, ஏமவதி, தேனுகா, சயந்தசேனா, கமலாமனோ 38 
கரி, அமிர்தவாகினி, ஆபேரி, நடபைரவி முதலிய இராகங்‌ 
களிலும்‌, ரூபகம்‌, சாப்பு, சம்பை ஆகிய தாளங்களிலும்‌ 
கலந்து ஓசை நயத்துடனும்‌ கருநாடக இசைப்‌ பண்புடனும்‌, 
பாடுவோர்க்கு இசைவாகவும்‌, தாளப்‌ பொருத்தத்துடனும்‌ 
இசைவாணரு ம்‌ பாடி இன்புறுதற்கு. ஏற்ற முறையில்‌ இசை 
யமைத்திருப்பது யாவரும்‌ போற்றற்குரியதொன்றாகும்‌. 


“இசை உகைசோதி?* அதில இந்திய வேணுகான  நர்தசுரச்‌ 
சக்ரவர்த்தி ** ட வயப்‌ 

திரு. டி. என்‌. இராசரெத்தினம்‌ -பிள்ளையவர்கள்‌ 
எழுதியது... விக 


முத்துத்தர்ண்டவர்‌ கீர்த்தளைகளை திருவாளர்‌, டி. என்‌ 
சுவரமிநாதப்‌ பிள்ளை இராகதாள சுரங்களுடன்‌ யாவருக்கும்‌ 
பயன்படக்கூடிய முறையில்‌ வெளியிட்டிருக்கிறார்‌. இப்புத்தகம்‌ 
தமிழ்‌ நாட்டுக்கும்‌ தமிழ்‌ வித்துவான்‌௧ளுக்கும்‌ அரிய சேவை 
புரியும்‌. இம்மாதிரி நூல்களால்‌ தமிழ்‌ மக்களுக்குச்‌ சங்கீத 


991 


ஞானமும்‌, நமது தமிழ்‌ நாட்டின்‌ பெருமையும்‌ நன்கு விளங்கும்‌ . 
மகாகனம்‌ செட்டிநாட்டு அரசர்‌ அவர்களாலேயே இந்தத்‌ தமிழ்‌ 
உலகம்‌ உயிர்‌ பெற்றது. இராஜாஸர்‌ அவர்கள்‌ பலகாலம்‌ 
வாழுமாறு கடவுளை வேண்டுகிறேன்‌. 


“வாத்திய வித்தியாரத்ன ?? ( மருங்காபுரி சமஸ்தான 
பிடில்‌ வித்துவான்‌ ?? 
திரு. எம்‌. ஜி. கோபாலகிருஷ்ணய்யர்‌ அவர்கள்‌ 
எழுதியது. 


அன்பார்ந்த ஐயா, 

தாங்கள்‌ அனுப்பிய முத்துத்தாண்டவர்‌ தமிழ்‌ இசைப்‌ 
பாடல்கள்‌  சுரப்படுத்திய புத்தகம்‌. வந்தது பார்த்தேன்‌. 
. எனக்குத்‌ தெரித்தவரை எழுதுகிறேன்‌. 


௬ரப்படுத்திய சாமிநாதப்‌ பிள்ளையவர்கள்‌ கர்னாடக சங்கீதக்‌ 
கலையில்‌ பரம்பரையான மிகவும்‌ பெரியவர்களிடம்‌ இந்தச்‌ சங்கீ 
தத்தைக்‌ கற்றுணர்ந்த வம்சத்தில்‌ வந்தவர்‌. அற்புதமான 
ஞானம்‌. முத்துத்தாண்டவர்‌ உருப்படிகளைச்‌ சரப்படுத்த 
ஈசன்‌ அருள்புரிந்தார்‌, மிக்க சந்தோஷம்‌. 


சுரப்படுத்தியுள்ளவை யெல்லாம்‌ நன்றாகவே இருக்கின்றன. 
கர்த்தா இராகங்களும்‌, அபுரூப இராகங்களும்‌ பெரும்பாலும்‌ 
இருக்கின்றன. அவை பாடம்‌ செய்கிறவர்களுக்கு மிகவும்‌ 
பிரயாசையைத்தரும்‌. நேரில்‌ பாடம்‌ சொல்லிக்‌ கொள்கிறவர்‌ 
களுக்குப்‌ பாதகமில்லை, இவற்றை யெல்லாம்‌ நான்‌ ஸ்ரீ சுவாமி 
நாத பிள்ளையவர்களுக்கு விட்டுவிட்டேன்‌. இவை யெல்லாம்‌ 
இருக்கவும்‌ மிகவும்‌ சிரமசாத்தியமான காரியத்தைச்‌ சுரப்‌ 
படுத்தி வர்ண மெட்டுக்களுடன்‌ செய்து முடிப்பது எளிதல்ல 
புஸ்தகமும்‌ வர்ணமெட்டு அமைத்து ஸ்வரப்படுத்தியதும்‌ 
மற்றெல்லாமும்‌ நன்றாயிருக்கின்றன. ்‌ 


மதறாஸ்‌ மெயில்‌ 


4-ம்‌ தொகுதி முத்துத்தாண்டவர்‌ தமிழிசைப்‌ பாடல்கள்‌: 


17-ம்‌ நூற்றாண்டுத்‌ தொடக்தத்தில்‌ சீகாழியிலிருந்த 
முத்துத்தாண்டவ ரென்னும்‌ ஒரு சிறந்த அன்பராலியற்றப்‌ 
பட்ட 60 பாடல்கள்‌ இத்‌ தொகுதியிலுள் ளன. பாடல்களி 
ஸிருந்து இயற்றியவரின்‌ உயர்ந்த கடவுட்‌ பக்தியும்‌ நிறைந்த 
கவிதா சக்தியும்‌ தெளிவாக விளங்குகின்றன, சிறப்பாக 
கெளரிமனோகரி ராகத்தில்‌ அமையப்பெற்ற “* என்று சென்று 
காண்பேன்‌ எனது கண்குளிர '' என்ற பாட்டும்‌, கோகிலப்‌ 
பிரியாவில்‌ அமைந்துள்ள ட மாணிக்கவாசகர்‌ பேறெனக்குத்‌ 
தா” என்ற பாட்டும்‌ மிகவும்‌ அற்புதமானவைகள்‌. படிப்பவர்‌ 
மனதில்‌ அவற்றின்‌ கருத்துக்கள்‌ நன்கு பதிந்து விடுகின்றன. 
இத்தகைய அரிய பாட்டுகளின்‌ வெளியீடு தமிழிசை யியக்கத்‌ 
தின்‌ வெற்றிச்‌ சிறப்பை நன்கு விளக்குகின்றது. மேளகர்த்தா, 
அல்லது சன்னிய ராகங்களின்‌ ஆரோகண அவரோகண. 
வரிசைகளைக்‌ காட்டியுள்ள அநுபந்தம்‌ இத்தொகுதியின்‌ சிறப்‌ 
பியல்புகளில்‌ ஒன்று. இஃது இசை பயிலும்‌ மாணவர்களுக்கும்‌ 
பெரிதும்‌ பயன்‌ விளைக்கக்‌ கூடியது. சிதம்பரம்‌ அச்சு நிலையத்‌ 
திலேயே இத்தொகுநி செவ்வனே அச்சிடப்‌ பெற்றிருப்பது 
மிகவும்‌ மகிழ்ச்சியைத்‌ தருகிறது, தமிழிசை இயக்கந்‌ தொடங்கி 
இரண்டாண்டுகளுக்குள்ளாக இத்தொகுதி வெளிவந்திருப்பதி 
லிருந்து தமிழில்‌ பல சிறந்த இசைப்‌ பாடல்கள்‌ உள்ளன, 
இன்னமும்‌ கிடைக்கவுங்கூடும்‌ என்று நாம்‌ நிச்சயமாக அறிகி 
ரோம்‌. 


கல்கி 
தமிழிசைப்‌ பாடல்கள்‌ நான்காம்‌ தொகுதி 
முத்துத்தாண்டவர்‌ பாடல்கள்‌ 
மெட்டு அமைந்தவர்‌ 
கிரு. டி.என்‌. சுவாமிநாதப்பீஸ்ளையவர்களாவார்கள்‌. 


தமிழ்‌ நாட்டில்‌ தமிழில்‌ கீர்த்தனம்‌ இயற்றிய சாகித்ய 
கர்த்தாக்களுக்குள்ளே மிகப்‌ பழமையானவர்‌ முத்துத்தாண்ட 


333 


வர்‌. தியாகையர்‌. தீட்சிதர்‌ J ஆகியவர்களுக்கு இருநூறு 


வருஷங்களுக்கு முத்தியவர்‌, 


அவருடைய கீர்த்தனங்கள்‌ ஒரு காலத்தில்‌ தமிழ்‌ நாட்டில்‌ 
பெரிதும்‌ பிரபலமா யிருந்நிருக்க வேண்டும்‌. ஆனால்‌, சமீப 
காலத்தில்‌ நமது சங்கீத வித்துவான்‌௧ள்‌ பெரும்பாலும்‌ பிற 
பாஷை சாகித்யங்களையே பாடிவந்த காரணத்தினால்‌ அவை 
அநேகமாக மறைந்து போயின. 


“ தெருவில்‌ வாரானோ ?? முதலிய சில பாட்டுக்கள்‌ மட்டும்‌ 
பரதநாட்டியக்‌ கலைஞர்களால்‌ உபிர்கொடுத்துக்‌ காக்கப்பட்டு 


வந்தன. 


தமிழிசை இயக்கம்‌ காரணமாக முத்துத்தாண்டவர்‌ பெயரும்‌* 
அவருடைய பாட்டுக்களும்‌ இப்பொழுது மறுபடியும்‌ பிரபலமாகி 
வருகின்றன. 


தமிழிசை இயக்கத்தின்‌ ஆரம்ப காலத்திலேயே அதில்‌ 


பூரண உற்சாகத்துடன்‌ ஈடுபட்ட இசைக்‌ கலைஞர்‌ திருப்பாம்‌ 


புரம்‌, டி. என்‌, சுவாமிநாதப்‌ பிள்ளை, கர்தாடக சங்கீதத்தின்‌ 
நுட்பங்களை நன்கு அறிந்த புல்லாங்குழல்‌ வித்துவான்‌. அத்‌ 
தகையார்‌ முத்துத்தர்ண்டவர்‌ கீர்த்தனங்களுக்கு மெட்டு 
அமைக்க முன்‌ வந்தது பெரிதும்‌ பொருத்த முடையதாகும்‌. 
பவப்பிரியா  சூரியகாந்தம்‌, ஆந்தோளிகா, கோகிலப்பிரியா, 
நாடகப்பிரியா, என்னும்‌ அபூர்வ ராகங்களின்‌ பெயர்களைப்‌ 
பார்க்கும்போதே திரு, சுவாமிநாதப்‌ 
சங்கீத மேதை நமக்குப்‌ புலனாகிறது. 


பிள்ளையின்‌ ஆழ்ந்த 


அதோடு தாளங்களில்‌ சாப்பு, ரூபகம்‌, மிசிரசம்பை ஆகிய 
தாளங்களையும்‌ அதிகமாகக்‌ கையாண்டிருக்கிறார்‌. 


மொத்தத்தில்‌ திரு. டி, என்‌. சுவாமிநாதப்‌ பிள்ளை தமிழிசை 
இயக்கத்துக்கு ஓர்‌ அரிய தொண்டு செய்திருக்கிறார்‌ என்பதில்‌ 
ஐயமில்லை , 


முத்துத்தாண்டவர்‌. தம்ழிசைப்‌ பாடல்கள்‌ 
இசையமைத்தவர்‌ சங்கீத வித்துவான்‌ 
திருப்பாம்புரம்‌, டி. என்‌. சுவாமிநாத பிள்ளை 
பிரசுரம்‌: அண்மைலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
விலை ரூ. 


முத்துத்தாண்டவர்‌ கீர்‌.த்‌ தனை களுக்குப்‌ பெருமதிப்பு 
உண்டு, அவருடைய இசைப்‌ பாடல்ககளின்‌ இனிமையை 
எல்லோரும்‌ போற்றுகிறார்கள்‌. அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகத்து இசைத்‌ தமிழ்‌ வெளியீடாக வெளிவந்திருக்கும்‌ 
முத்துத்தாண்டவர்‌ தமிழிசைப்‌ பாடல்கள்‌ என்னும்‌ புத்தகத்‌ 
தில்‌ அறுபது கீர்த்தனைகள்‌ அடங்கி யிருக்கின்றன. இந்த 
அறுபது கீர்த்தனைகளுக்கும்‌ மெட்டுகள்‌ அமைத்து ஓரு அரிய 
முன்னுரையையும்‌ எழுதியுள்ளார்‌ திரு, டி. என்‌. சுவாமிநாத 
பிள்ளை பவர்கள்‌, இசைக்‌ கலையில்‌ பண்பட்டுக்‌ கனிந்த திரு, 
பிள்ளையவர்கள்‌ புரிந்த பணியானது திரு. கா. சுப்பிரமணிய 
பிள்ளையவர்கள்‌ பதிப்புரையில்‌ கூறும்‌ வண்ணம்‌ 
துன்ள நன்னிற அமைப்பினால்‌ செவ்விதிற்றிகழ்ந்து தமிழிசை 
யுலகத்திற்கு பெரும்பயன்‌ தருமென்பது திண்ணம்‌. முத்துத்‌ 
தாண்டவர்‌ வரலாறும்‌ இந்நூலில்‌ தமிழ்‌ ஆசிரியர்‌ மு, அருணா 
சலம்‌ பிள்ளை அவர்கள்‌ தந்திருக்கிறார்கள்‌. இசை உலகுக்கு 
திரூ, டி. என்‌. சுவாமிநாத பிள்ளை அவர்கள்‌ இதன்மூலம்‌ ஒரு 
பெரும்‌ தொண்டு செய்திருக்கின்றார்‌ என்றால்‌ அது மிகை 
யர்காது. 


குடியரசு, 


முத்துத்தண்டவரீ தமிழிசைப்‌ பாடல்கள்‌ : 

தமிழை இயக்கம்‌ துவங்கிய காலத்தில்‌ சிலர்‌ தியாக ஐயர்‌ 
கீர்த்தனங்களுக்கு இணையான கீர்த்தனைகள்‌ தமிழில்‌ இல்லை 
யென்று கூறிவந்தனர்‌. அவர்களது வாயையும்‌ அண்ணாமலைப்‌ 


595. 


பல்கலைக்‌ கழகத்தார்‌ அடைத்துவிட்டனர்‌. முத்துத்தாண்ட 
வர்‌ கீர்த்தனங்களுக்குத்‌ தோழர்‌ ந. என்‌. சுவாமிநாத பிள்ளை 
யவர்களால்‌ வர்ண மெட்டுக்கள்‌ அமைக்கப்டட்டுள்ளன, 
முத்துத்தாண்டவரின்‌ இசைப்‌ பாடலின்‌ இனிமையை இசைக்‌ 
கலைஞர்‌ பலரும்‌ பாராட்டுவார்கள்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை. 


குமரன்‌, 


முத்துத்தாண்டவர்‌ தமிழிசைப்‌ பாடல்கள்‌: 

இது அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ 4-வது இசைத்‌ 
தமிழ்‌ வெளீயீடாகும்‌, இதில்‌ முத்துத்தாண்டவர்‌ கீர்த்த 
னங்கள்‌ 60 இடம்‌ பெற்றிருக்கின்றன. டே பல்கலைக்‌ கழகத்து 
இசைக்‌ கல்லூரி ஆசிரியர்‌ திருப்பாம்புரம்‌ சங்கீத வித்துவான்‌ டி. 
என்‌. சுவாமிநாத பிள்ளை இவற்றிற்கு வர்ண மெட்டுக்கள்‌ 
அமைத்திருக்கிறார்‌.  தீயாகையருககு முன்பே தமிழில்‌ ஓலை 
நயம்‌, இசை நுணுக்கம்‌ எதுகை மோனை முதலிய தொடை 
நயங்கள்‌, சொற்சுவை பொருட்சுவை முதலிய பல்வேறு நயங்‌ 
களும்‌ மலிந்த கீர்த்தனங்கள்‌ ஏராளமாக இருந்தன என்பதற்கு 
முத்துத்தாண்டவர்‌ இயற்றிய பாடல்களே தக்க சான்றாகும்‌. 
பழைய பிரதிகளிலும்‌ புலவர்கள்‌ பாடிவந்ததிலும்‌ சொற்கள்‌ 
கூடியும்‌ குறைந்தும்‌ சிதைந்தும்‌ பொருள்‌ விளக்கமின்றியும்‌ 
இருந்ததை ஒழுஙகுபடத்‌ திருத்திச்‌ சர்வகலாசாலையார்‌ வெளி 
யிட்டிருப்பது. குறிப்பிடத்‌ தக்கதாகும்‌. முத்துத்தாண்டவரது 
வரலாற்றுச்‌ சுருக்கமும்‌ சேர்க்கப்பட்டிருக்கிறது. 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்து 
இசைத்தமிழ்‌ வெளியீடுகள்‌. 
இசையறிவுடையோர்‌ யாவரும்‌ எளிதிற்‌ பயின்று கொள்ளத்தக்க 
முறையில்‌ விளக்கமான சுர தாளக்‌ குறிப்புக்கள்‌ அமைந்தவை. 


குறிப்பிட்ட விலைகளில்‌ 85% வீதம்‌ கமிஷன்‌ 
தள்ளிக்‌ கொடுக்கப்படும்‌, 


தொகுதி 1--பரிசுெற்ற பாடல்கள்‌ 464-2- 48. 


திருவாளர்கள்‌ : டி. இலக்குமண பிள்ளை .&., கீழ்வேளூர்‌ 


மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை, விசுவநாத சாஸ்திரியார்‌, கிருஷ்ணமாச்‌ 


சாரியார்‌, பாபநாசம்‌ சிவன்‌ என்னும்‌ இவர்கள்‌ இயற்றிய கீர்த்‌ 
தனங்களும்‌, கா. சுப்பிரமணியபிள்ளை 14.&., M.1., அவர்கள்‌ 
எழுதிய ஆராய்ச்சி முகவுரையும்‌ அடங்கியுள்ளன. 

தொகுத்தவர்‌ :--37. 8. கோமதிசங்கர ஐயர்‌. (கைவசமில்லை) 


தொகுதி 2-கீதவர்ண முதலியன 104. 

திருவாளர்கள்‌: டைகர்‌ வரதாச்சாரியார்‌, திருப்பாம்புரம்‌ 
சாமிநாத பிள்ளை முதலிய இசைவல்லுநர்‌ பதினொருவரால்‌ 
இயற்றப்பட்ட சஞ்சாரி தம்‌, இலக்கணகீதம்‌, சுரசதி, சதிசுரம்‌, 
பிரபந்தம்‌, ஆதிதாளவர்ணம்‌, அடதாள வர்ணம்‌ என்பனவும்‌, 
௬ரவரிசை, இரட்டைச்‌ சுரவரிசை, அலங்காரம்‌ என்பனவும்‌ 
அடங்கியுள்ளன. (இரண்டாம்‌ பதிப்பு). 
தொகுத்தவர்‌ :-V. 5. கோமதிசங்கர ஐயர்‌. விலை ரூ. 4-00 


தொகுதி 3--பாடல்கள்‌ 75. 

நீலகண்ட சிவன்‌, திரு. டி. இலக்குமண பிள்ளை, B.A, 
கோபசலகிருஷ்ண பாரதியார்‌, அச்சுததாசர்‌, வேதநாயகம்‌ 
பிள்ளை, அருணாசலக்‌ கவிராயர்‌ என்னும்‌ இவர்களியற்றிய 
கீர்த்தனங்கள்‌ அடங்கியுள்ளன. 
தொகுத்தவர்‌ :-. 8. கோமதி சங்கர ஐயர்‌. (கைவசமில்லை) 


தொகுதி 4--பாடல்கள்‌ 60. 

முத்துத்தாண்டவர்‌ இயற்‌ ய கீர்த்தனங்களும்‌, திருப்பாம்புரம்‌ 
திரு. டி. என்‌. சாமிநாத பிள்ளை அவர்கள்‌ அமைத்த ௬ரதாளக்‌ 
குறிப்புக்களும்‌ அடங்கியுள்ளன. (மூன்றாம்‌ பதிப்பு) 
தொகுத்தவர்‌;--திரு. எ. பி. சிவசுப்பிரமணிய பிள்ளை.விலை “ரூ 2-00 
தொகுதி 5-ல்‌ முதற்பகுதி--இசையியல்‌. 

இஃது இசைக்கலையின்‌ இலக்கண நுட்பங்களை விளக்குவது. 
சங்கீத கலாநிதி க. பொன்னையாபிள்ளை அவர்களால்‌ எளிய 
' நடையில்‌ தெளிவாக எழுதப்பெற்றது, 750 ரூ. பரிசுபெற்ற நூல்‌, 
இசையாசிரியர்கள்‌, மாணவர்கள்‌ இசைப்பற்றுடையார்‌ யாவர்க்‌ 
கும்‌ பயன்‌ தருவது. (இரண்டாம்‌ பதிப்பு). 


விலை ரூ. 1-50 
தொகுதி 5-ல்‌ இரண்டாம்‌ பருதி--தமிழர்‌ இசைக்கருவிகள்‌. 

புதுச்சேரி அரவிந்த ஆசிரமத்திலுள்ள திரு. பி. கோதண்ட 
ராமன்‌ M.4., அவர்களால்‌, பலநூற்‌ கருத்துக்களைத்‌ தழுவி எழுதப்‌ 
பட்டது. பண்டைத்‌ தமிழர்கள்‌ பயன்படுத்திய தேரற்கருவி; 


துளைக்கருவி. நரம்புக்கருவி முதலியவற்றின்‌ அமைப்புக்களையும்‌, 
இக்காலத்து வழங்கும்‌ இசைக்கருவிகளின்‌ . இயல்புகளையும்‌ 
உருவப்படங்களுடன்‌ விளக்கிக்‌ காட்டுவது. எளிய உரைநடை 
நூல்‌. (கைவசமில்லை) 
தொருதி 5-ல்‌ மூன்றாம்‌ பகுதி-சுரமேளகலாநிதி. 
இது வடமொழியில்‌ இராமாமாத்தியர்‌ என்பவரால்‌ எழுதப்‌ 
பட்ட சுரமேள கலாநிதியின்‌ மொழிபெயர்ப்பு. மொழி பெயர்த்‌ 
தவர்‌, சிரோமணி திரு. என்‌. எஸ்‌. தேசிகன்‌ அவர்கள்‌. 
விலை ரூ. 1-00 
தொருதி 6௬ பாடல்கள்‌ 89. 
நந்தனார்‌ சரித்திரம்‌ இயற்றிய கோபாலகிருஷ்ண பாரதியா 
ரால்‌ பாடப்பெற்ற தனிக்‌ கீர்த்தனங்கள்‌. டை பாரதியாரிடம்‌ 
நேரிற்பயின்ற மாணவர்‌ பரம்பரையிற்‌ கிடைத்த பழைய இசை 
யமைப்புக்களுடன்‌ கூடியவை. (இரண்டாம்‌ பதிப்பு). 
தொருத்தவச்‌:--37. 8. கோமதிசங்கர ஐயர்‌. விலை ரூ. 
தொருதி 7 மாடல்கள்‌ 75. 
திரு, எம்‌. பி. பெரியசாமித்தூரன்‌ 8.4. நர, அவர்கள்‌ 
இயற்றிய கீர்த்தனங்களும்‌, திரு. என்‌, சிவராமகிருஷ்ண பாகவதர்‌ 
அவர்கள்‌ வகுத்த இசையமைப்புக்களும்‌ அடங்கியுள்ளன. 
கொகுத்தவர்‌ 1. 5. கோமதி சங்கர ஐயர்‌. (கைவசமில்‌லை) 


7 


தொகுதி 8--தமிழிசைப்‌ பாடல்கள்‌ 50. 

சீர்காழி அருணாசலக்‌ கவிராயர்‌ இயற்றிய இராமதாடகக்‌ 
கீர்த்தனங்கள்‌. இசையரங்குகளிற்‌ பாடுதற்கு ஏற்றவை. பனங்‌ 
காட்டுச்‌ திரு. சிவராம பாகவதர்‌ அவர்கள ற்‌ கிடைத்த பழைய 
இசையமைப்புக்களுடன்‌ கூடியவை. ஓவ்வொரு பாட்டிற்கும்‌ 
வரலாற்றுக்குறிப்புக்கள்‌ எழுதப்பட்டுள்ளன. 
தொகுத்தவர்‌ :-—V. 5. கோமதிசங்கர ஐயர்‌. விலை க. 3-00 
தொகுதி 9--பாடல்கள்‌ 54. 

திருப்பாம்புரம்‌ திரு. டி. என்‌. சாமிநாதப்பிள்ளை அவர்களால்‌ 
இசை வகுக்கப்பட்ட தில்லைவிடங்கள்‌ மாரிமுத்தாப்‌ பிள்ளை 
பாடல்கள்‌ 25-ம்‌, செவற்குளம்‌ கந்தசாமிப்‌ புலவர்‌ பாடல்கள்‌ 
18-ம்‌, சுரசதி 4-ம்‌, நகரம்‌ முத்துவீரப்பக்‌ கவிராயர்‌ பாடல்கள்‌ 
12-ம்‌ அடங்கியுள்ளன. விலை ர. 3-00 


தொகுதி 10--பாடல்கள்‌ 66. 

நகரம்‌ முத்துசாமி கவிராயர்‌ அவர்கள்‌ இயற்றிய கீர்த்தனங்‌ 
கள்‌ 88-ம்‌, பதங்கள்‌ 81-ம்‌ அடங்கியுள்ளன. நகரம்‌ மூத்து 
வீரப்பக்‌ கவிராயர்‌ பாடிக்காட்டிய முறையைத்‌ தழுவிக்‌ கரதாளக்‌ 
குறிப்புக்கள்‌ எழுதப்பட்டவை. 
தொகுத்தவர்‌ ;--1'. 11. சிவசுப்பிரமணியபில்னை. விலை ரூ. 3--00 


தொகுதி 11--பாடல்கள்‌ 75. 

திரு. சுத்தானந்த பாரதியாரவர்களரல்‌ இயற்றப்‌ பெற்றவை. 
திருவாளர்கள்‌; டைகர்‌ வரதாச்சாரியார்‌, சங்கீத கலாநிதி 
க. பொன்னையா பிள்ளை இசையரசு எம்‌. எம்‌. தண்டபாணி 
தேசிகர்‌ முதலிய இசை வல்லுநர்களால்‌ இசையமைப்புக்கள்‌ 
வகுக்கப்பெற்றவை, 
தொகுத்தவர்‌ .--7. 5. கோமதிசங்கர ஐயர்‌. விலை ரூ. 3-00 


தொகுதி 12-ல்‌ முதற்பருதி மிருதங்க பாடப்‌ புத்தகம்‌. 

மிருதங்க ஆசிரியர்‌ மைலாட்டூர்‌ திரு. வி. சாமி ஐயரவர்களால்‌. 
எழுதப்பெற்றது. முதற்காலத்து மிருதங்க வித்துவான்கள்‌ 
வாசித்த முறைகளையும்‌, இக்காலத்தார்‌ வாசிக்கும்‌ முறைகளையும்‌ 
தழுவியிருப்பது. மிருதங்கம்‌ பயில்வோர்‌ தெரியவேண்டிய 
அளவில்‌ இசையிலக்கணங்களும்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ளன. 
மாணவர்க்கு மிகவும்‌ பயன்படுவது. (இரண்டாம்‌ பதிப்பு). 
தொருத்தவர்‌ :--37. 5. கோமதிசங்கர ஐயர்‌. விலை க. 


தொகுதி 12-ல்‌ இரண்டாம்‌ பருதி. 
மத்தளங்கற்கும்‌ முறையும்‌ அதன்‌ சிறப்புவகையும்‌. 
ஆக்கியோர்‌ :-திரு, சி. கு. நாராயணசாமி முதலியார்‌ 
விலை ர. 1-37 


அவர்கள்‌. 


தொகுதி 13--பாடல்கள்‌ 75. 

தருமையாதீன வித்துவான்‌ தேவகோட்டை பாலகவி வயி 
நாகரம்‌ திரு. வே. இராமநாதன்‌ செட்டியாரவர்களால்‌ இயற்றப்‌ 
பெற்றுத்‌ திருப்பாம்புரம்‌ திரு. டி. என்‌. சாமிநாத பிள்ளை அவர்க 
ளால்‌ இசையமைக்கப்‌ பெற்றவை. விலை ரூ. 3-00 


தொகுதி 14--மாணிக்கப்பாட்டு. பாடல்கள்‌ 152. 
(இசை வகுக்கப்பெற்றவை 111. விருத்தப்பாக்கள்‌ 41) 
யோகி திரு. சுத்தானந்த பாரதியார்‌ அவர்களால்‌ இயற்றப்‌ 
பெற்று, வீணை ஆசிரியர்‌ திரு. வி, எஸ்‌, கோமதிீசங்கர ஐயரவர்‌ 
களால்‌ இசை வகுக்கப்பெற்றவை. ஈ (கைவசமில்லை) 
தொகுத்தவர்‌, 8. கோமத்சங்கர ஐயர்‌. 
தொகுதி 15 பாடல்கள்‌ 75. 
திரு. எம்‌. பி. பெரியசாமித்தூரன்‌ B. A., ட. 1. அவர்கள்‌ 
இயற்றிய கீர்த்தனங்களும்‌, திரு. என்‌. சிவராமகிருஷ்ண பாக 
வதர்‌ அவர்கள்‌ வகுத்த இசையமைப்புக்களும்‌ அடங்கியுள்ளன. 
தொருத்தவர்‌:--37. 5. கோமதிசங்கர ஐயர்‌. விலை ரூ. 3-00. 


தொகுதி 16-- பாடல்கள்‌ 65. 

வையைச்சேரி இராமசாமிசிவன்‌ அவர்களால்‌ இயற்றப்‌. 
பெற்ற கந்தபுராணச்‌ சுருக்கக்‌ கீர்த்தனை 40-ம்‌, மாணிக்கவாசக 
சுவாமிகளின்‌ சரித்திரக்‌ கீர்த்தனை 25-ம்‌ அடங்கியுள்ளன. காளி 
தாஸ்‌ திரு, என்‌. நீலகண்ட : ஐயரவர்களால்‌ இசையமைக்கப்‌ 
பெற்றவை. ஒவ்வொரு பாட்டிற்கும்‌ வரலாற்றுக்‌ குறிப்புக்கள்‌ 
எழுதப்பட்டுள்ளன. 
தொருத்தவர்‌:-37, 5. கோமதிசங்கர ஐயர்‌, விலை ரூ. 3-00 


தொகுதி 17 பாடல்கள்‌ 50. 

கவிகுஞ்சர பாரதியார்‌ முதலிய பதின்மர்‌ பாடல்கள்‌. இசை 
அமைத்தவர்‌ : இசை அரசு திரு. எம்‌. எம்‌, தண்டபாணி 
தேசிகர்‌ அவர்கள்‌. 
தொருத்தவர்‌ 1. N. சினசுப்பிரமணியபிள்ளை. வீலை க. 3-00 


